சங்க அ௮கஇலக்கியங்களில்‌ 
மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு 


சென்னைப்‌ பல்கலைக்கழகத்திந்கு 
முனைவர்‌ (பிஎச்‌.டி. பட்டப்பேற்றிந்காக 
அளிக்கப்படும்‌ ஆய்வேடு 


ஆய்வாளர்‌ 


ம. கவிதா 


மேற்பார்வையாளர்‌ 
முனைவர்‌ த. வசந்தாள்‌ 
எம்‌.ஏ.,(தமிழ்‌), எம்‌.ஏ.,(ஜே.எம்‌.சி.), எம்‌..'.பில்‌., பிஎச்‌.டி., 
(மேனாள்‌) இணைப்பேராசிரியர்‌ 
தமிழ்த்துறை 
எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி (தன்னாட்சி) 
சென்னை - 600 008. 


தமிழ்த்துறை 
எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி (தன்னாட்சி) 
சென்னை - 600 008 


செப்டம்பர்‌ - 2017 


முனைவர்‌ த. வசந்தாள்‌ 

எம்‌.ஏ.,(தமிழ்‌), எம்‌.ஏ.,(இதழியலும்‌ மக்கள்‌ தொடர்பியலும்‌), எம்‌..'.பில்‌., பிஎச்‌.டி., 
(மேனாள்‌) இணைப்பேராசிரியர்‌ 

தமிழ்த்துறை 

எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி (தன்னாட்சி) 

சென்னை - 600 008. 


மேற்பார்வையாளர்‌ சான்றிதழ்‌ 


சங்க அகஜஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த 
சொல்லடைவு என்னும்‌ இந்த ஆய்வேடு ம.கவிதா என்பவர்‌ முனைவர்‌ 
(பிஎச்‌.டி. பட்டப்பேற்றிற்காக 2011-2017 வரை எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி, 
தமிழ்த்துறையில்‌ ஆய்வு நிகழ்த்தி உருவாக்கியதாகும்‌. இந்த ஆய்வேடு 
அவருடைய சொந்த முயந்சியில்‌ உருவானது என்பதந்கும்‌ இது வேறு 
எந்த ஆய்வுப்‌ பட்டத்திற்கும்‌ இதற்கு முன்‌ அளிக்கப்பெறவில்லை 


என்பதற்கும்‌ சான்று வழங்குகிறேன்‌. 


இடம்‌ : சென்னை (த. வசந்தாள்‌) 


தேதி :  .09.2017 (மேற்பார்வையாளர்‌) 


ம.கவிதா, எம்‌.ஏ., எம்‌..'.பில்‌., 
ஆய்வாளர்‌ 

தமிழ்த்துறை 

எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி (தன்னாட்சி) 
சென்னை - 600 008. 


ஆய்வாளர்‌ உறுதிமொழி 


சங்க அகஜஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த 
சொல்லடைவு என்னும்‌ தலைப்பில்‌ முனைவர்‌ (பிஎச்‌.டி. பட்டத்திற்காக, 
எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி தமிழ்த்துறையில்‌ 2011-2017 வரை பேராசிரியர்‌ 
முனைவர்‌ த. வசந்தாள்‌ அவர்கள்‌ மேற்பார்வையில்‌ நிகழ்த்தப்பட்ட இந்த 
ஆய்வு என்‌ சொந்த முயற்சியின்‌ பயன்‌ என்றும்‌, இதற்கு முன்‌ வேறு 
எந்தப்‌ பட்டத்திந்காகவும்‌ அளிக்கப்‌ பெறவில்லை என்றும்‌ உறுதி 


கூறுகிறேன்‌. 


இடம்‌ : சென்னை (ம. கவிதா) 


தேதி : .09.2017 ஆய்வாளர்‌ 


நன்றியுரை 


எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரியில்‌ முனைவர்‌ பிஎச்‌.டி.) பட்ட ஆய்வை 
நிகழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த முதல்வர்‌ முனைவர்‌ ௮. நிர்மலா 
அவர்களுக்கும்‌, மேனாள்‌ முதல்வர்கள்‌ முனைவர்‌ எம்‌. தவமணி முனைவர்‌ 
ஜோதிகுமாரவேல்‌ அவர்களுக்கும்‌, தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ மற்றும்‌ பேராசிரியர்‌ 
முனைவர்‌ சு. புவனேஸ்வரி அவர்களுக்கும்‌, மேனாள்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்கள்‌ 
பேராசிரியர்‌ முனைவர்‌ எம்‌. நித்யகல்யாணி, முனைவர்‌ ந. அங்கயற்கண்ணி 
அவர்களுக்கும்‌, 


எனக்கு வழிகாட்டியாகவும்‌, இவ்வாய்வினைத்‌ தேர்ந்தெடுப்பதற்குத்‌ தூண்டு 
கோலாகவும்‌, உறுதுணையாகவும்‌ இருந்து ஆய்வு நிறைவுபெரச்‌ செய்த 
மேற்பார்வையாளர்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ த. வசந்தாள்‌ அவர்களுக்கும்‌, 


ஆய்வறிஞர்‌ குழுவில்‌ இடம்பெற்று ஆராய்ச்சி தொடர்பான பல ஆலோசனைகள்‌ 
நல்கிய பேராசிரியர்‌ முனைவர்‌ இரா. தமிழரசி அவர்களுக்கும்‌, ஆய்வில்‌ ஏற்பட்ட 
ஐயங்களைக்‌ களைந்து ஆய்வினை உரிய காலத்தில்‌ உகந்த முறையில்‌ முடிக்க 
உதவிய பேராசிரியர்‌ வே. சீதாலட்சுமி அவர்களுக்கும்‌, தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்கள்‌ 
முனைவர்‌ வ.ச. அபிராமவல்லி, முனைவர்‌ ரெ. மல்லிகா மற்றும்‌ ஏனைய 
தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்களுக்கும்‌, ஆய்வின்‌ உட்தலைப்புகளை நிரல்பட 
வடிவமைத்து நல்கிய விலங்கியல்‌ துறை மேனாள்‌ பேராசிரியர்‌ மற்றும்‌ 
துறைத்தலைவர்‌ முனைவர்‌ எழிலுசி பாலசுப்பிரமணியன்‌ அவர்களுக்கும்‌ என்‌ 
மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன்‌. 


என்‌ ஆய்விற்கு உற்றுழி உதவிய அண்ணா ஆதர்ச மகளிர்‌ கல்லூரியின்‌ 


தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ முனைவர்‌ ஆர்‌. சுப்புலட்சுமி அவர்களுக்கும்‌, ஆய்வு 
தொடர்பான என்‌ ஐஜயங்களைக்‌ களைந்து, சீரிய முறையில்‌ மெய்ப்புத்திருத்தம்‌ செய்து, 
ஆய்வேடு நன்முறையில்‌ உருவாகத்‌ துணைபுரிந்த அண்ணா ஆதர்ச மகளிர்‌ 
கல்லூரியின்‌ தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்‌ திருமதி எஸ்‌. குமாரி அவர்களுக்கும்‌, 
என்னை ஊக்கப்படுத்தி, என்‌ பணி சுமையினைப்‌ பகிர்ந்து கொண்ட அண்ணா ஆதர்ச 
மகளிர்‌ கல்லூரியின்‌ தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்கள்‌ முனைவர்‌ எஸ்‌. உஷா, திருமதி 
ஆர்‌. கலையரசி, திருமதி லெ. பேபி, முனைவர்‌ வே. கீதப்ரியா ஆகியோருக்கும்‌, 
பிரெஞ்சு துறைப்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ ராதிகா மாதவன்‌ அவர்களுக்கும்‌ என்‌ 
நெஞ்சார்ந்த நன்றியினைத்‌ தெரிவிக்கிறேன்‌. 


கணினி முறையில்‌ சொந்களைப்‌ பிரித்து ஆய்விற்குப்‌ பெரும்‌ துணைபுரிந்த 
அன்புச்‌ சகோதரிகள்‌ முனைவர்‌ ப. வனிதா, முனைவர்‌ ௮. வனிதா, கணினியில்‌ 
தட்டச்சு செய்து கொடுத்த என்‌ தோழி முனைவர்‌ அர. மீனா ஆகியோருக்கும்‌ என்‌ 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


என்‌ ஆய்வுப்‌ பணிக்குத்‌ துணை நின்ற என்‌ அன்புக்குரிய கணவர்‌ 
திரு. மீ. சக்திவேல்‌ அவர்களுக்கும்‌, என்‌ மக்கள்‌ ச.க. ராஜ்பிரியன்‌, ச.க. விஷால்‌, 
அத்தை திருமதி மீ. புவனேஸ்வரி மற்றும்‌ தாயார்‌ திருமதி ம. நல்லதாய்‌ 
அவர்களுக்கும்‌ என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


என்‌ ஆய்விற்குத்‌ தேவையான நூல்களைக்‌ கொடுத்து உதவிய எதிராஜ்‌ 
மகளிர்‌ கல்லூரி, அண்ணா ஆதர்ச மகளிர்‌ கல்லூரி மற்றும்‌ கன்னிமரா, 
மறைமலையடிகள்‌, உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, தேவநேயப்பாவாணர்‌, ரோஜா 
முத்தையா, அண்ணா நூற்நாண்டு நூலகம்‌, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ ஆகிய 
நூலகங்களுக்கும்‌ என்‌ நன்றி. 

கணினியில்‌ என்‌ ஆய்வேட்டை வடிவமைத்துக்‌ கொடுத்த டூடே கிராபிக்ஸ்‌ 
நிறுவனர்‌ திரு. ரெ. பாபு அவர்களுக்கும்‌ என்‌ நன்றி. 


சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ 


குறுந்‌. 

சிறுபாண்‌. 
சூடா.நிக. 
திவா.நிக. 
தொல்‌.அகத்‌ 
தொல்‌.பொருள்‌ 
தொல்‌.வேற்றுமை. 


நற்‌. 


அகநானூறு 

உரையாசிரியர்‌ 

ஜங்குறுநூறு 

கலித்தொகை 

திருக்குறள்‌ 

குறுந்தொகை 
சிறுபாணாற்றுப்படை 

சூடாமணி நிகண்டு 

திவாகர நிகண்டு 
தொல்காப்பியம்‌ அகத்திணையியல்‌ 
தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 


தொல்காப்பியம்‌ வேற்றுமையியல்‌ 


நற்றிணை 
நன்னூல்‌ 
நெடுநல்வாடை 
பதிப்பாசிரியர்‌ 
பட்டினப்பாலை 
பிங்கல நிகண்டு 


புறநானூறு 


இயல்‌ 
ஒன்று 
இரண்டு 
மூன்று 
நான்கு 
ஐந்து 
ஆறு 


ஏழ 


பொருளடக்கம்‌ 


பக்க எண்‌ 
ஆய்வு அறிமுகம்‌ 1 
தமிழ்‌ ஆய்வில்‌ சொல்லடைவுகள்‌ 7 
மகளிர்‌ உறுப்புகளின்‌ பெயர்கள்‌ - ஆய்வு 25 
ஜஐந்திணையில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ - ஆய்வு 60 
மகளிர்‌ பெயர்கள்‌ அ௮டைத்தொடர்‌ - ஆய்வு 85 
மகளிர்‌ பெயர்கள்‌ - மொழியாய்வு 154 
நிறைவுரை 187 
துணை நூற்பட்டியல்‌ 192 
பின்னிணைப்புகள்‌ 
மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு 1 
அடைத்தொடர்‌ அல்லாத மகளிர்‌ சார்ந்த பெயர்கள்‌ 56 
கேரளப்‌ பல்கலைக்கழகச்‌ சொல்லடைவுகள்‌ (௮கர நிரல்‌) 75 


சென்னைப்‌ பல்கலைக்கழகச்‌ சொல்லடைவுகள்‌ (கால நிரல்‌) 


87 


இயல்‌ - ஒன்று 
ஆய்வு அறிமுகம்‌ 
1. முன்னுரை 
சங்க இலக்கியம்‌ என்பது தமிழ்‌ இலக்கியத்தில்‌ பழமை வாய்ந்த பாடல்களின்‌ 
தொகுப்பாக அமைந்துள்ளது; இத்தொகுப்பில்‌ அடங்கியுள்ள அனைத்துப்‌ பாடல்களும்‌ 
ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ தோன்றியவை அன்று. அவை பல்வேறு காலங்களிலும்‌ 
பல்வேறு சூழ்நிலையிலும்‌ வாழ்ந்த பல புலவர்களால்‌ பாடப்பட்ட பாடல்களின்‌ 
தொகுப்பாக அமைந்துள்ளன. 
இப்பாடல்கள்‌ அனைத்தும்‌ பாட்ட, தொகை என்னும்‌ இரண்டு பிரிவில்‌ 
வகைப்படுத்தப்பட்டூள்ளன. பாட்டு என்பது பத்துப்பாட்டு நூல்களையும்‌ தொகை என்பது 
எட்டுத்தொகை நூல்களையும்‌ குறிக்கும்‌. 
எட்டுத்தொகையும்‌ பத்துப்பாட்டும்‌ பதினெண்‌ மேற்கணக்கு நூல்கள்‌ என்று 
அழைக்கப்படுகின்றன. கணக்கு என்பது பாட்டு என்றும்‌ மேற்கணக்கு என்பது மிகுந்த 
அடி எண்ணிக்கை கொண்ட பாட்டு என்றும்‌ பொருள்‌ தரும்‌. 
எட்டூுத்தொகைக்கு “எண்பெருந்தொகை” என்னும்‌ பெயரும்‌ உண்டு. 
எட்டுத்தொகை நூல்களே முதலில்‌ தொகுக்கப்பட்டவை. 
நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு 
ஒத்த பதுற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல்‌ 


கற்றறிந்தார்‌ ஏத்தும்‌ கலியோடு அகம்புறம்‌ என்று 
இத்திறத்த எட்டுத்‌ தொகை 


எனப்‌ பழம்பாடல்‌ எட்டுத்தொகை நூல்களைச்‌ சுட்டுகின்றது. 

சங்க இலக்கியம்‌ அகம்‌ புறம்‌ பற்றிய பாடுபொருளை முதன்மையாகக்‌ 
கொண்டு அமைந்துள்ளது. இச்சங்க இலக்கிய எட்டுத்தொகைகளான ஐங்குறுநூறு, 
குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை ஆகிய ஐந்தும்‌ அகம்‌ சார்ந்தும்‌, 
புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய இரண்டும்‌ புறம்‌ சார்ந்தும்‌, பரிபாடல்‌ அகப்‌ புறம்‌ 


சார்ந்தும்‌ அமைந்துள்ளன. 


அகமாவது மனிதன்‌ மனதில்‌ எழுகின்ற காதல்‌ தொடர்பான மனவுணர்வுகள்‌ 
மற்றும்‌ அவ்வுணர்வு தொடர்பான செயல்பாடுகளைக்‌ கூறுவதாகும்‌. 


மக்கள்‌ நுதலிய அகனைந்திணையுள்‌ 
சுட்டியொருவர்‌ பெய்கொளப்‌ பெொஅர்‌ (தொல்‌.பொருள்‌. 1000) 


எனத்‌ தொல்காப்பியம்‌ அகஇலக்கியம்‌ தலைவன்‌, தலைவி பெயர்‌ இன்றி இயற்றப்பட 
வேண்டுமென இலக்கணம்‌ கூறுகிறது. காதல்‌ தவிர வீரம்‌, போர்‌, கொடை மற்றும்‌ பிற 
செயல்பாடுகள்‌ எல்லாம்‌ பும்‌ சார்ந்தவையாகக்‌ கருதப்படுகின்றன. 

1.1 ஆய்வு எல்லை 


எட்டுத்தொகை நூல்களுள்‌ உள்ள ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, 
அகநானூறு, கலித்தொகை ஆகிய ஐந்து அகஇலக்கிய நூல்கள்‌ மட்டும்‌ ஆய்வு 
எல்லைகளாக அமைந்துள்ளன. 
1.2 ஆய்வு நோக்கம்‌ 

சங்க இலக்கியத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு பல ஆய்வுகள்‌ 
வெளிவந்துள்ளன. “சங்க  அகஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த 
சொல்லடைவு?” என்னும்‌ தலைப்பில்‌ மேற்கொள்ளப்பட்ட இவ்வாய்வு எட்டூுத்தொகையில்‌ 
உள்ள அகஇலக்கியங்களான ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நந்நிணை, அகநானூறு, 
கலித்தொகை ஆதிய நூல்களை முதன்மைப்படுத்தி மகளிர்‌ பெயர்களை 
விளக்குகின்றது. 

இவ்வாய்வு மகளிர்‌ தொடர்பான சொந்களை அடைகளோடு பிரித்து அவை 
வரும்‌ இடங்களைப்‌ பாடல்‌ எண்களோடும்‌ பாடல்‌ அடியோடும்‌ பதிவுசெய்து 
அகரவரிசைப்படுத்தி சொல்லடைவு உருவாக்கி அச்சொல்லடைவு வழி, மகளிர்‌ 
பெயர்கள்‌ எவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை ஆய்வதை நோக்கமாகக்‌ 


கொண்டூீள்ளது. 


1.3 ஆய்வு மூலங்கள்‌ 
1.3.1 முதன்மை மூலங்கள்‌ 

சங்க இலக்கிய எட்டுத்தொகை நூல்களுள்‌ அகஇலக்கியங்களான 
ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை ஆகிய ஐந்து 
நூல்களும்‌ ஆய்வுக்குரிய முதன்மை மூலங்களாகும்‌. 
1.3.2 துணைமை மூலங்கள்‌ 

சங்க இலக்கியம்‌ தொடர்பான நூல்கள்‌, சொல்லடைவு பந்நிய நூல்கள்‌ 
ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌, ஆய்வு நூல்கள்‌, ஆய்வேடுகள்‌ ஆகியவை துணைமை 
மூலங்கள்‌ ஆகும்‌. 
1.4 ஆய்வு அணுகுமுறை 

தொகுப்பு முறை, பகுப்பு முறை, விளக்க முறை, திறனாய்வு முறை ஆகிய 
நான்கு வகை அணுகுமுறைகள்‌ இவ்வாய்வேட்டில்‌ பின்பற்றப்பட்டூுள்ளன. 
1.5 ஆய்வு முன்னோடிகள்‌ 

தமிழ்‌ இலக்கிய ஆய்வுலகில்‌ சங்க இலக்கியம்‌ தொடர்பாகப்‌ பல்வேறு 
ஆய்வுகள்‌ நிகழ்த்தப்பட்டுள்ளன. அவற்றின்‌ பொருண்மை பற்றிய ஆய்வுகளும்‌ பிற 
இலக்கியங்களோட௫ ஒப்பிடும்‌ ஆய்வுகளும்‌ பல நிகழ்த்தப்பட்டள்ளன. மேலும்‌ 
சொல்லடைவுகள்‌, பொருளடைவுகள்‌ குறித்த ஆய்வுகளும்‌ மேந்கொள்ளப்பட்டூள்ளன. 

சொல்லடைவு முன்னோடிகள்‌ எஸ்‌.வையாபுரிப்பிள்ளை, திரு.வ.ஐ.சுப்பிரமணியம்‌, 
உ.வே.சாமிநாத ஜயர்‌, பேராசிரியர்‌ ந.சஞ்சீவி, பேராசிரியர்‌ ௮.௮.மணவாளன்‌, 
முனைவர்‌ வ.ஜெயதேவன்‌ போன்றோரின்‌ பணிகள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும்‌ 
பாண்டிச்சேரியில்‌ உள்ள பிரெஞ்சு - இந்தியக்கழகம்‌, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி மற்றும்‌ செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய நிறுவனம்‌ ஆகிய 


நிறுவன வழி நிகழ்த்தப்படும்‌ சொல்லாய்வுகளும்‌ சுருக்கமாகச்‌ சுட்டப்பட்டூுள்ளன. 


1.6 ஆய்வுப்‌ பகுப்பு 
இவ்வாய்வு ஆய்வு அறிமுகம்‌ முதல்‌ நிறைவுரை வரை ஏழு இயல்களாகப்‌ 
பகுக்கப்பட்டூள்ளது. 
இயல்‌ 1 ஆய்வு அறிமுகம்‌ 
யல்‌ 2 தமிழ்‌ ஆய்வில்‌ சொல்லடைவுகள்‌ 
யல்‌ 3 மகளிர்‌ உறுப்புகளின்‌ பெயர்கள்‌ - ஆய்வு 
யல்‌ 4 ஐந்திணையில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ - ஆய்வு 
யல்‌ 5 மகளிர்‌ பெயர்கள்‌ அடைத்தொடர்‌ - ஆய்வு 


யல்‌ 6 மகளிர்‌ பெயர்கள்‌ - மொழியாய்வு 


ஐ ஓ ஐ ஐ வ 


யல்‌ 7 நிறைவுரை 

ஆய்வு அறிமுகம்‌ என்னும்‌ முதல்‌ இயலில்‌ இவ்வாய்வின்‌ எல்லை, நோக்கம்‌, 
ஆய்வு மூலங்கள்‌, ஆய்வு அணுகுமுறை, ஆய்வு முன்னோடிகள்‌, ஆய்வுப்‌ பகுப்பு, 
துணைநூற்பட்டியல்‌, பின்னிணைப்புகள்‌ ஆகியவை பற்றி விளக்கப்பட்டூள்ளன. 

தமிழ்‌ ஆய்வில்‌ சொல்லடைவுகள்‌ என்னும்‌ இரண்டாம்‌ இயலில்‌ சொல்லடைவு 
விளக்கம்‌, அமைப்பு, முன்னோடிகள்‌, வளர்ச்சி, திருக்குநட்‌ சொல்லடைவு, 


Pre-Pallavan- Tamil Index, பாண்டிச்சேரி சொல்லடைவு, திருக்குறள்‌ திறவுகோல்‌, 


சொல்லடைவு மேற்கொண்ட முறை, ஆய்வில்‌ நேர்ந்த சிக்கல்கள்‌ 
விளக்கப்பட்டுள்ளன. 
மகளிர்‌ உறுப்புகளின்‌ பெயர்கள்‌ - ஆய்வு என்னும்‌ மூன்றாம்‌ இயலில்‌ 


தலைவியின்‌ உறுப்புகளாக எட்டுத்தொகை அகநூல்களில்‌ பதிவான ௯ந்தல்‌, நுதல்‌, 
கண்‌, எயிறு, பல்‌, தோள்‌, முலை, அல்குல்‌ ஆகதியவந்றின்‌ தொகுப்பிலிருந்து சுருக்கம்‌ 
கருதி அடைகளோடு கூடிய சில பாடல்கள்‌ எடுத்துக்காட்டி விளக்கப்பட்டூுள்ளன. 
ஐந்திணையில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ - ஆய்வு என்னும்‌ நான்காம்‌ இயலில்‌ 
ஐந்திணைப்‌ பாடல்களில்‌ உள்ள அடைத்தொடர்வழி முதல்‌, கரு மற்றும்‌ பிரிதல்‌, 


புணர்தல்‌, இருத்தல்‌, ஊடல்‌, இரங்கல்‌ ஆகிய உரிப்பொருள்களோடு இணைத்து 


மகளிர்‌ பெயர்கள்‌ விளக்கப்பட்டள்ளன.  அவற்றின்வழி திணை இலக்கியத்தின்‌ 
குன்மையும்‌ எடுத்துக்காட்டப்பட்டூள்ளது. 

மகளிர்‌ பெயர்கள்‌ அடைத்தொடர்‌ - ஆய்வு என்னும்‌ ஐந்தாம்‌ இயலில்‌ ஐந்து 
அகஇலக்கியங்களில்‌ உள்ள மகளிர்‌ அடைத்தொடர்கள்‌ வகைதொகை 
செய்யப்பட்டன. அவந்றில்‌ உள்ள ஓரடை முதலாக பதிமூன்று அடைகள்‌ வரை 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ கொடுக்கப்பட்டூுள்ளன. சுருக்கம்‌ கருதி தொடரடைகள்‌ சிலவும்‌ 
எடுத்துக்காட்டப்பட்டூுள்ளன. அத்தொடர்கள்‌ சுட்டும்‌ செய்திகளும்‌ இவ்வியலில்‌ 
பகுத்துத்‌ தொகுக்கப்பட்டூள்ளன. 

மகளிர்‌ பெயர்கள்‌ - மொழியாய்வு என்னும்‌ ஆறாம்‌ இயலில்‌ பொதுப்பெயர்‌, 
ஒரு பெயர்‌ பல்வேறு விகுதி, ஒரு பெயர்‌ பல சொல்‌, ஒரு பெயர்‌ பல பொருள்‌, 
சிறப்புப்‌ பெயர்‌, தெய்வம்‌, வரலாறு, நிலம்‌ + பெயர்‌, தொழில்‌ 4+ பெயர்‌, 
அணி + பெயர்‌, தோற்றம்‌ + பெயர்‌, சினை 4+ பெயர்‌, ஒரு பெயர்‌ பல அடைத்தொடர்‌, 
அடைத்தொடர்‌ இல்லாத பெயர்கள்‌, சுட்டூுப்பெயர்கள்‌, அன்மொழித்‌ தொகை, விளி, 
வேற்றுமை, எண்ணும்மை, அடுக்குத்தொடர்‌, ஒருமை 4+ பன்மை, சங்க காலத்திற்கு 
உரிய சொற்கள்‌, உறவுமுறைச்‌ சொற்கள்‌, பருவப்‌ பெயர்கள்‌, மகளிர்‌ பேசும்‌ தன்மை 
குறித்த பெயர்கள்‌, வம்பு பேசும்‌ மகளிர்‌ குறித்த பெயர்கள்‌, விளையாட்டு மகளிர்‌ 
குறித்த பெயர்கள்‌ ஆகியவை எடுத்துக்காட்டப்பட்டூுள்ளன. 
1.7 தொகுப்புரை 

ஆய்வு அறிமுகம்‌ என்னும்‌ முதல்‌ இயலில்‌, 

4 இவ்வாய்வேடு உருவாக்கப்பட்ட முறை விளக்கப்பட்டூள்ளது. 

34 இவ்வாய்விற்கான முறை, ஆய்வு எல்லை, ஆய்வு நோக்கம்‌, ஆய்வு மூலங்கள்‌, 
ஆய்வு அணுகுமுறை, ஆய்வு முன்னோடிகள்‌, ஆய்வுப்‌ பகுப்பு ஆகியவை 
விளக்கப்பட்டுள்ளன. 
நிறைவுரை என்னும்‌ ஏழாவது இயலில்‌ மேந்கூறிய  இயல்களிலிருந்து 

பெறப்பட்ட முடிவுகள்‌ தொகுத்துக்‌ கூறப்பட்டுள்ளன. மேலும்‌ இவ்வாய்வில்‌ ஆய்வு 


நிகழ்த்த வேண்டிய மேல்‌ ஆய்வுக்களங்களும்‌ கொடுக்கப்பட்டூள்ளன. 


துணைநூற்பட்டியலில்‌ இவ்வாய்வில்‌ பயன்படுத்தப்பட்ட முதன்மை நூல்கள்‌, 
துணைமை நூல்கள்‌ ஆகியவை அகரவரிசைப்படுத்திக்‌ கொடுக்கப்பட்டூுள்ளன. 
ஆய்வின்‌ இறுதிப்‌ பகுதியாக, பின்னிணைப்பு கொடுக்கப்பட்டூள்ளது. 
இப்பின்னிணைப்பு நான்கு பகுதியாக அமைந்துள்ளது. அவை: 
1. மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு 
2. அடைத்தொடர்‌ அல்லாத மகளிர்‌ சார்ந்த பெயர்கள்‌ 
3. கேரளப்‌ பல்கலைக்கழகச்‌ சொல்லடைவுகள்‌ (அகரநிரல்‌) 
4. சென்னைப்‌ பல்கலைக்கழகச்‌ சொல்லடைவுகள்‌ (காலநிரல்‌) 
இவ்வாறு சொல்லடைவு உருவாக்குவதன்‌ மூலமாக, சங்க இலக்கியத்தில்‌ 
எட்டுத்தொகை அகநூல்களில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள 
முறைகளையும்‌, அப்பெயர்கள்‌ உணர்த்தும்‌ பொருண்மையையும்‌ ஆய்வுலகிற்குப்‌ 
புலப்படுத்த முடிகின்றது. இவ்வாய்வு மகளிர்‌ பெயர்‌ சார்ந்த அகராதிகள்‌ 
தொகுப்பதற்கும்‌, கலைச்சொல்‌ உருவாக்கத்திற்கும்‌ பயன்படும்‌ வகையில்‌ 
உருவாக்கப்பட்டூள்ளது. அகப்பொருளின்‌ செழுமையை - சொல்‌ வளத்தை அறிய 


குறிப்பு நோக்கீட்டூக்‌ கருவி நூலாக இவ்வடைவு துணை நூற்கும்‌. 


இயல்‌ - இரண்டு 
தமிழ்‌ ஆய்வில்‌ சொல்லடைவுகள்‌ 
2. முன்னுரை 


அகர முதலி ஒன்றை நாணாம்‌ பார்த்து வருவாய்‌ 

நிதரிலாத சொற்கள்‌ நினைவில்‌ நன்கு பெறுவாய்‌! 

பொற்‌ சுரங்கம்‌ போலப்‌ புதிய சொற்கள்‌ 

முற்படும்‌ வான்வில்லாய்‌ முழுதும்‌ வைக்‌ கற்கள்‌ 

சொல்‌ லுலகக்‌ குதிரை தூய அகர முதலி 

வெல்லுவாய்‌ நீ ஹி ஹீ நூலுக்‌ குதவி! 

சொற்களஞ்சியத்தசைச்‌ சொந்த மாக்கிக்‌ கொண்டால்‌ 

கற்ப தெல்லாம்‌ பரியும்‌ கற்பனைகள்‌ விரியும்‌ 

நிகண்டு செய்யுட்‌ கண்டல்‌ அடைந்த சொற்குயில்கள்‌ 

அகர முதலிக்‌ காவில்‌ அமர்ந்து கூவக்‌ கேட்பாய்‌! 

ஒரு பொருளைக்‌ குறித்த ஒரு நூறு சொற்கள்‌ 

அருமையாக ஆடு அழகு மலர்களைப்‌ போல்‌ 

அணியணியாய்‌ ஹூர்‌ ஆர்த்து நிற்பதைப்‌ போல்‌ 

மணரிமணியாய்ச்‌ சொற்கள்‌ மனத்தில்‌ ஏற்றிக்‌ கொள்வாய்‌! 
(பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, ப.1974) 


என்னும்‌ பாடல்‌ அகராதியின்‌ சிறப்பைக்‌ கூறுகிறது. மனிதன்‌ தன்‌ கருத்தைப்‌ பிறரிடம்‌ 
பரிமாறிக்‌ கொள்ள மொழியை ஓர்‌ ஊடகமாகப்‌ பயன்படுத்தினான்‌. ௮ம்மொழியானது 
கருத்துப்‌ பரிமாற்றத்தின்‌ மூலம்‌ காலந்தோறும்‌ பல வளர்ச்சி நிலைகளை அடைந்து 
வருகின்றது. எனவே தேவைக்கேற்ப சொற்களும்‌ அவற்றிற்குரிய பொருள்களும்‌ 
பெருகின. சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்களை அறிந்துகொள்வதற்கு அகராதிகள்‌ 
போன்று கருவி நூல்கள்‌ தேவைப்பட்டன. 

தமிழ்‌ மொழியில்‌ தோன்றிய நிகண்டுகள்‌, ௮கராதிகள்‌, கலைக்களஞ்சியங்கள்‌ 
போன்றவை அ௮த்தேவையை நிறைவு செய்தன. இவை அனைத்தும்‌ சொற்பொருளைக்‌ 
கூறும்‌ முறையிலும்‌, ஒருமைப்பட்டாலும்‌ அமைப்பு முறையில்‌ வேறுபடுகின்றன. 
அவற்றுள்‌ சொற்பொருள்‌ உணர்த்தலில்‌ ௮கராதிகளின்‌ பங்கு தனித்து நோக்கத்தக்கது. 
எனவே ஒரு மொழிக்கென அமையும்‌ பொது ௮கராதிகளை உருவாக்கவும்‌, வரலாந்று 


அடிப்படையிலான அகராதிகள்‌ அமைக்கவும்‌ அம்மொழியில்‌ தோன்றிய ஒவ்வொரு 


நூலுக்கும்‌ சொல்லடைவு மேற்கொள்வது இன்றியமையாததாகும்‌. இதை உணர்ந்து 
இன்றைய தமிழ்‌ ஆய்வுகள்‌ சில சொல்லடைவை முன்வைத்து நிகழ்த்தப்படூுகின்றன. 

சொல்லடைவு என்பதற்கான விளக்கம்‌, அமைப்பு, முன்னோடிகள்‌, வளர்ச்சி, 
திருக்குறட்‌ சொல்லடைவு, ஒPரe-Pallavan Tamil Index, பாண்டிச்சேரி சொல்லடைவு, 
திருக்குறள்‌ திறவுகோல்‌, சொல்லடைவு மேற்கொண்ட முறை, ஆய்வில்‌ நேர்ந்த 
சிக்கல்கள்‌ ஆகியவை இவ்வியலில்‌ ஆராயப்படூகின்றன. 
2.1 சொல்லடைவு - விளக்கம்‌ 

சொல்லடைவு (Word [neX) என்பது ஒரு நூல்‌ அல்லது ஒரு ஆசிரியரின்‌ 
படைப்புகள்‌ அனைத்தையும்‌ கொண்டு, அந்நூலில்‌ உள்ள ஒவ்வொரு சொற்களையும்‌ 
தனித்தனியாகப்‌ பிரித்து, அச்சொற்கள்‌ வரும்‌ இடங்களை எண்களோடு அடைவு 
செய்து அமைக்கும்‌ முறையாகும்‌. 
2.2 சொல்லடைவு - அமைப்பு 

எல்லாச்‌ சொற்களும்‌ பொருள்‌ தரும்‌ என்னும்‌ தொல்காப்பியர்‌ கருத்தும்‌, 
மொழியியல்‌ கூறுகின்ற பொருள்‌ தரும்‌ மிகச்சிறிய ஒலிக்கூறுகளும்‌ சொல்லடைவு 
உருவாக்கத்திற்கு அடிப்படையாகும்‌. எனவே, ஒரு சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ 
வேறுபாடுகள்‌ அவற்றிற்குரிய இலக்கணக்‌ கூறுகள்‌ யாவும்‌ தெளிவாகப்‌ புரிகின்ற 
வகையில்‌ சொல்லடைவுகள்‌ அமைந்துள்ளன. 

சொல்லடைவு அமைப்பின்‌ அடிப்படையில்‌ சொல்லடைவு அகராதிகள்‌ இரு 
முறையில்‌ தொகுக்கப்படூகின்றன. 

உ சொல்லடைவு அகராதிகள்‌ 
உ பொருள்‌ விளக்க ௮கராதிகள்‌ 

2.2.1 சொல்லடைவு அகராதி 

ஒரு தொகுப்பு அல்லது ஒரு ஆசிரியரின்‌ படைப்பு அல்லது ஒரு நூல்‌ 
போன்றவற்றுள்‌ ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்நூல்‌ தரும்‌ சொற்களை "மட்டும்‌ 


அகரவரிசைப்படுத்தித்‌ தருவது சொல்லடைவு அகராதி ஆகும்‌. சான்றாக “சங்க 


இலக்கியச்‌ சொல்லடைவு” என்னும்‌ நூலை முனைவர்‌ பெ.மாதையன்‌ 2007ஆம்‌ 
ஆண்டில்‌ வெளியிட்டூள்ளார்‌. இந்நூலுள்‌ சங்க இலக்கியங்களில்‌ பயின்று வரும்‌ 
சொற்கள்‌ அனைத்தையும்‌ ௮கர வரிசையில்‌ கொடுத்து, ௮ச்சொற்கள்‌ பயின்று வரும்‌ 
இலக்கியம்‌, பாடல்‌ எண்‌, அடி எண்‌ ஆகியவற்நோடு சொற்களுக்கு அருகில்‌ அவை 


எத்தனை இடம்‌ இடங்களில்‌ பயின்று வருகின்றன என்ற எண்ணிக்கையும்‌ 


கொடுக்கப்பட்டூுள்ளன. 
காட்டுகள்‌: 
உ அகவன்‌ மகளிர்‌(1) - குறுந்‌.298:6 
உ அந்தர மகளிர்‌(1) - ஐங்குறு.76:4 
உ அரமகளிர்‌(1) - கலித்‌.40:23 
உ ஆடுமகளிர்‌(1) - நற்‌.138:9 


2.2.2 பொருள்‌ விளக்க அகராதிகள்‌ 


ஒரு நூலில்‌ வரும்‌ சொற்களுக்கு உரிய பொருளைத்‌ தொகுத்து வழங்கும்‌ 
அகராதிகள்‌ பொருள்‌ விளக்க அகராதிகள்‌ என அழைக்கப்படுகின்றன. 

இத்தகைய அகராதிகள்‌ ஒரு குறிப்பிட்ட நூலுக்கோ ஆசிரியருக்கோ மட்டும்‌ 
அமையலாம்‌. அல்லது ஓராசிரியரின்‌ பல நூல்களுக்கோ, பல ஆசிரியர்களின்‌ 
படைப்புகளுக்கோ பொதுவாகவும்‌ அமையலாம்‌. இத்தகைய அகராதிகள்‌ பல 
முறைகளில்‌ தொகுக்கப்படூுகின்றன. இவை சொல்லடைவு,  சொல்லிருப்பிசைவு, 
பொருளடைவு ஆகிய முறைகளில்‌ பின்பற்றப்படுகின்றன. 
1. சொல்லடைவு (Gossary Index) 

சொல்லடைவில்‌ தேர்ந்து எடுத்துக்‌ கொண்ட நூல்‌ அல்லது நூல்களிலுள்ள 
எல்லாச்‌ சொற்களுக்கும்‌ பொருள்‌ எழுதி, அவை வருமிடம்‌, எடுத்துக்காட்டுகள்‌ 
முதலியவற்றுடன்‌ தொகுப்பதே பெரும்பான்மை. சில வேளை சொற்கள்‌ முதல்‌ 
முறையும்‌ இறுதி முறையும்‌ வருவது மட்டும்‌ குறிக்கப்படும்‌. சில தொகுப்புகளில்‌ 


சொற்களின்‌ வருகை எண்ணிக்கையும்‌ தொகுத்துக்‌ கொடுக்கப்படுவதுண்டு. 


இத்தொகுப்புகள்‌ அகராதி வரிசையில்‌ ௮கராதி அமைப்பில்‌ அமைவதுடன்‌ வேறு 
தொடர்புடைய செய்திகளையும்‌ தன்னகத்துக்‌ கொண்டிருப்பதுண்டு. இயந்பெயர்களும்‌ 
அவற்றில்‌ விடுபடாமல்‌ தொகுக்கப்படும்‌. சிலவேளை சொந்கள்‌ அ௮கரவரிசைப்‌ 
படுத்தப்பட்டு வருமிடம்‌ மட்டும்‌ சுட்டப்பட்டிருக்கும்‌. புலவர்களின்‌ சொல்லாட்சியை 
அறியவும்‌, சொற்பொருள்‌ மாற்றத்தை ஆராயவும்‌, வரலாற்றகராதி தொகுக்கவும்‌ 
இத்தகைய அகராதிகள்‌ பயன்படும்‌. இவற்றை ஆங்கிலத்தில்‌ லெக்ஸிகன்‌ (LeEXic௦n), 
க்ளோசரீஸ்‌ இன்டெக்ஸ்‌ (Glosary InபeX*) என்பர்‌. தமிழில்‌ இவை அ௮ருஞ்சொல்லகராதி, 
அகராதி சொல்லடைவு எனப்படும்‌. 
2. சொல்லிருப்பிசைவு (Concordance) 

சொல்லிருப்பிசைவு என்றும்‌, ஒத்த வாக்கிய ௮கராதி என்றும்‌ சொல்லப்படூவது 
கன்கார்டன்ஸ்‌ ஆகும்‌. இவற்றில்‌ சொற்கள்‌ வருமிடம்‌ எடுத்துக்காட்டுகளுடன்‌ 
வரன்முறையாகத்‌ தொகுக்கப்பட்டிருக்கும்‌. இங்கு சொற்பொருள்‌ இடம்‌ பெற்றிருக்காது. 
இதனால்‌ ஒரே மாதிரியான சொல்லும்‌ கருத்தும்‌ உள்ள பகுதிகளை ஒன்றாகக்‌ காண 
இயலும்‌. இத்தகைய ஒப்புமைப்‌ பகுதிகள்‌ மூலபாட ஆய்வு, சொற்பொருளாராய்வு 
போன்றவற்றிற்கு உதவும்‌. 
3. பொருளடைவுகள்‌ 

சொற்பொருள்‌ விளக்கத்தினைப்‌ போலவே நூற்பொருள்‌ ஆராய்ச்சி 
முதலியவற்றிற்கு உதவ நூற்பொருளை அடைவு செய்வதுண்டு. இவை 
பொருளடைவுகள்‌ எனப்படுகின்றன. இவை சொந்களின்‌ ௮கரவரிசையிலும்‌ அமையலாம்‌ 
அல்லது குறிப்பிட்ட பொருள்‌ பாகுபாட்டிலும்‌ அமையலாம்‌. 
2.3 சொல்லடைவு - முன்னோடிகள்‌ 

தமிழ்ச்‌ சொல்லடைவுப்‌ பாதையில்‌ திரு.எஸ்‌.வையாபுரிப்பிள்ளை, 
திரு.வ.ஜஐ.சுப்பிரமணியம்‌, உ.வே.சாமிநாத ஐயர்‌, பேராசிரியர்‌ ந.சஞ்சீவி, பேராசிரியர்‌ 
௮.௮.மணவாளன்‌, பேராசிரியர்‌ வ.ஜெயதேவன்‌ போன்றோர்‌ பணிகள்‌ 


குறிப்பிடத்தகுந்தவையாகும்‌. 


10 


பேராசிரியர்‌ எஸ்‌.வையாபுரிப்பிள்ளை சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ 
பேரகராதியை உருவாக்கிக்‌ கொண்டிருந்தபொழுது தமிழில்‌ வரலாற்று முறை 
அகராதியைத்‌ தொகுக்கவும்‌, வரலாற்று இலக்கணம்‌ எழுதவும்‌, ஒவ்வொரு கால 
கட்டங்களிலும்‌ தோன்றிய நூல்களிலுள்ள சொற்களை அடைவு செய்ய வேண்டியதன்‌ 
தேவையை  உணர்ந்திருந்தார்‌. சென்னைப்‌ பல்கலைக்கழகப்‌  பேரகராதியைத்‌ 
தொகுக்கும்போது இத்தகைய சொல்லடைவுகளை முறையாகத்‌ தொகுத்திருக்கவில்லை. 
தமிழ்‌ நிகண்டுகளிலுள்ள சொற்களுக்கு மட்டூும்‌ ஓரடைவு தயாரிக்கப்பட்டதாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. பின்னர்‌ அவர்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ ஆராய்ச்சித்‌ 


துறையில்‌ இருந்தபோது சங்க நூல்‌ முதலிய பழந்தமிழ்‌ நூல்களுக்குச்‌ 


சொல்லடைவுகள்‌ தயாரித்து வந்தார்‌. கேரளப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ பணியாற்றிக்‌ 
கொண்டு இருந்த காலத்தில்‌ தாம்‌ முன்பு தயாரித்த பழந்தமிழ்‌ நூல்‌ 
சொல்லடைவுகளைச்‌ செப்பம்‌ செய்தும்‌, புதிய நூல்களுக்குச்‌ சொல்லடைவு 
தயாரித்தும்‌ ௮அம்முயந்சியைத்‌ தொடர்ந்தார்‌. 

வ.ஐ.சுப்பிரமணியம்‌ 1954இல்‌ சங்கத்‌ தொகை நூல்‌ சொல்லடைவுத்‌ 


திட்டத்தைத்‌ திருவிதாங்கூர்‌ பல்கலைக்கழக ஒப்புதலுடன்‌ மேற்கொண்டு 


சொல்லடைவுகளுக்கு வடிவம்‌ கொடுக்கத்‌ தொடங்கினார்‌. இதனிடையில்‌ அவர்‌ 
அமெரிக்கா சென்று மொழியியல்‌ கற்று வந்தார்‌. அவர்தம்‌ சொல்லடைவு மாதிரிகளை 
மொழியியல்‌ அறிஞர்கள்‌ பலருக்கும்‌ அனுப்பிக்‌ கருத்துரைகள்‌ பெற்று அதன்‌ 
அடிப்படையில்‌ பணி மேற்கொண்டார்‌. முதலில்‌ அவருடைய புநநானூற்றுச்‌ 
சொல்லடைவு (1962) வெளிவந்தது. அவருடைய மேற்பார்வையில்‌ தமிழில்‌ பல 
நூல்களுக்குச்‌ சொல்லடைவுகள்‌ இலக்கணக்‌ குறிப்போடு தயாரிக்கப்பட்டன. 

டாக்டர்‌ உ.வே.சாமிநாதையர்‌ தமிழ்ப்பதிப்புத்‌ துறையின்‌ முன்னோடியாகவும்‌ 
உயிர்‌ மூச்சாகவும்‌ இருந்துள்ளார்‌. இவர்‌ பல இடங்களுக்குச்‌ சென்று தேடி திரட்டிய 
கிடைத்தந்கறிய நூல்களுள்‌ குறுந்தொகையும்‌ ஒன்று. சீவகசிந்தாமணியை 
முதன்முதலில்‌ பதிப்புக்கும்‌ பொருட்டு ஆராய்ந்து வருகையில்‌ அந்நூலின்‌ உரையில்‌ 


மேற்கோளாக வந்துள்ள செய்யுட்கள்‌ எந்த நூலைச்‌ சார்ந்தவை என்று எனக்கு 


11 


விளங்கவில்லை. பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை பாடல்கள்‌ இவைகள்‌ என்று 
அறிந்துகொள்ள முடியாத காலம்‌ அது. சீவகசிந்தாமணியில்‌ உள்ள 
மேற்கோள்களுக்குரிய ஆதாரங்களை கண்டுபிடித்து பதிப்பில்‌ அடைத்தேன்‌. 
அக்காலத்தில்‌ நான்‌ படித்து அறிந்த நூல்களுள்‌ இக்குறுந்தொகையும்‌ ஒன்று என 
1937இல்‌ வெளியான குறுந்தொகையின்‌ முதற்பதிப்பின்‌ முன்னுரையில்‌ டாக்டர்‌ 


உ.வே.சா. குறிப்பிட்டூள்ளார்‌. 


எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌, புறநானூறு 
ஆகியவற்றை அதாவது செம்பாகத்தை முதன்முதலாக முழுமையாக பதிப்பித்த 
பெருந்தகையாவார்‌. இவருடைய குறுந்தொகை நூல்‌ ஆறு பதிப்புகளாக 
வெளிவந்துள்ளன. அவற்றுள்‌ ஆறாம்‌ பதிப்பினை டாக்டர்‌ உ.வே.சா.நூல்‌ நிலையம்‌ 
2009ஆம்‌ ஆண்டு வெளியிட்டூள்ளது. இந்நூலில்‌ கடவுள்‌ வாழ்த்து நீங்கலாக 401 
பாடல்கள்‌ இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு பாடலின்‌ கீழும்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ 
குறிப்பிட்டு சுருக்க விளக்கம்‌, அரும்பத விளக்கம்‌, மேற்கோள்‌ பாடல்கள்‌ ஆகியவை 
இடம்பெற்றிருக்கின்றன. செய்யுள்‌ முதற்பதிப்பு அகராதியில்‌ பாடலை அ௮கரவரிசைப்‌ 
படுத்தி செய்யுள்‌ கொடுத்துள்ளார்‌. அரும்பத அகராதியில்‌ குறுந்தொகையின்‌ 
மூலத்தில்‌ காணப்படும்‌ அரும்பதங்கள்‌, சொற்றொடர்கள்‌, உவமைகள்‌, செய்திகள்‌ 
முதலியவற்றை அகரவரிசையில்‌ கொடுத்துள்ளார்‌. இவற்றையெல்லாம்‌ காணும்பொழுது 
அவர்‌ நூலுக்கோ அல்லது பாடலுக்கோ சொல்லடைவு என்று ஒன்று தனியாக 
செய்யவில்லை என்நாலும்‌ சொல்லடைவின்‌ முன்னோடியாக விளங்கியுள்ளார்‌ என்பதை 
அவர்‌ பதிப்பித்த நூல்கள்‌ வழி அறிய முடிகின்றது. 

பேராசிரியர்‌ ந.சஞ்சீவி அவர்களின்‌ சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணை 
1973ஆம்‌ ஆண்டு வெளிவந்தது. சங்கப்‌ புல்‌ அகரவரிசை குறிப்புகள்‌, 
பெண்பாற்புலவர்கள்‌, அகம்‌, புறம்‌, அகம்‌ - புறம்‌ இரண்டும்‌ பாடிய புலவர்கள்‌ என 
ஆராய்ச்சி அட்டவணை அமைந்துள்ளது. மேலும்‌ செவ்வியல்‌ இலக்கிய அடை 
வகைதொகைக்‌ களஞ்சியம்‌ முனைவர்‌ பட்ட ஆய்விற்காக 1969ஆம்‌ ஆண்டு ஜனவரி 


மாதம்‌ 30ஆம்‌ நாள்‌ பேராசிரியர்‌ ந. சஞ்சீவி அவர்களால்‌ சென்னைப்‌ 


12 


பல்கலைக்கழகத்திந்கு அளிக்கப்பட்ட ஆய்வேட்டின்‌ பின்னிணைப்புக்‌ களஞ்சியம்‌ 
ஆகும்‌. இந்நூலினைப்‌ பேராசிரியர்‌ ந. சஞ்சீவி அவர்களின்‌ தொண்ணூநாவது பிறந்த 
நாள்‌ விழாவின்‌ போது அவர்‌ மகள்‌, எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரியின்‌ மேனாள்‌ 
விலங்கியல்‌ துறைத்‌ தலைவர்‌ மற்றும்‌ பேராசிரியர்‌ எழிலரசி பாலசுப்பிரமணியன்‌ 
பதிப்பித்து காவ்யா பதிப்பகம்‌ வழி வெளியிட்டூள்ளார்‌. 

அடைகளின்‌ ஆற்றல்‌ அளப்பரிது. அவை பாமொழிப்‌ பறவையின்‌ 
பைஞ்சிறகுகள்‌; புலமைப்‌ புரவலனின்‌ போர்‌ வீரர்கள்‌. இலக்கிய வானில்‌ மேலே மேலே 
பறக்க உதவும்‌ அடைச்‌ சிறகுகள்‌ என்று இந்நூலின்‌ முன்னுரையில்‌ அடைக்கான 
விளக்கத்தினை அளித்துள்ளார்‌ ஆசிரியர்‌. செவ்வியல்‌ இலக்கிய அடை 
வகைதொகைக்‌ களஞ்சியத்தின்‌ முதல்‌ பகுதியான (பக்கம்‌-1-779) சங்க இலக்கியப்‌ 
பாடல்‌ பாடியோர்‌ வரிசையில்‌ தொகுக்கப்பட்டூள்ள புலவர்கள்‌ 475. சங்க இலக்கியப்‌ 
பாடல்கள்‌ பாடிய 475 புலவர்களில்‌ இருபுலவர்கள்‌ மட்டும்‌ அடைகளைப்‌ 
பயன்படுத்தாத காரணத்தினால்‌ இத்தொகுப்பில்‌ அவர்களின்‌ பெயர்கள்‌ 
இடம்பெறவில்லை. காமஞ்சேர்‌ குளத்தார்‌ பாடிய குறுந்தொகை 4ஆவது பாடலிலும்‌ 
பிரமனார்‌ பாடிய புறநானூறு 357ஆவது பாடலிலும்‌ அடைகள்‌ இல்லை என்னும்‌ 
ஆய்வுக்‌ குறிப்பை எழுதியுள்ளார்‌ நூலாசிரியர்‌ பேராசிரியர்‌ ந.சஞ்சீவி. 

இரண்டாம்‌ பகுதி (பக்கம்‌ 780-1004) நூல்களில்‌ காணப்படும்‌ அடைகளைத்‌ 
தொகுத்துத்‌ தருகின்றது. மூன்றாம்‌ பகுதியில்‌ (பக்கம்‌ 1004-1509) மேற்சொன்ன 
ஆய்வுகளுக்கு வழிகாட்டக்கூடிய முதன்மைத்‌ தரவுகள்‌ “அடைக்கடல்‌ அமுது” 
எனப்படும்‌ அடைப்பொருள்‌ அடைவில்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. அகம்‌ என்ற சொல்லில்‌ 
தொடங்கி பெளவம்‌ வரையிலான 1842 சொற்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடைகள்‌ 
தொகுக்கப்பட்டூள்ளன. 

பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களில்‌ இருந்து பெறப்பட்ட அடைகளின்‌ 
எண்ணிக்கை ஒவ்வொரு நூலுக்கும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. அவை, திருக்குறள்‌ - 380, 
நாலடியார்‌ - 395, நான்மணிக்கடிகை - 55, இனியவை நாற்பது - 27, இன்ண நாற்பது - 33, 


கார்நாற்பது - 97, களவழி நாற்பது - 91, திரிகடுகம்‌ - 70, ஆசாரக்கோவை - 24, 


13 


சிறுபஞ்சமூலம்‌ - 81, முதுமொழிக்காஞ்சி - 20, ஏலாதி - 66, திணைமொழி ஜம்பது - 134 
ஐந்திணை ஐம்பது - 131, ஐந்திணை எழுபது - 125, திணைமாலை நூந்றைம்பது - 300, 
கைந்நிலை - 107, பழமொழி நானூறு - 324 எனக்‌ குறிக்கப்பட்டூள்ளது. 

சிலப்பதிகாரத்தில்‌ தொகுக்கப்பட்ட அடைச்‌ சொல்‌ இணைகள்‌ 2200. இவற்றுள்‌ 
161 இணைகள்‌ இருமுறையும்‌, 36 இணைகள்‌ மூன்று முறையும்‌ 13 இணைகள்‌ நான்கு 
முறையும்‌ 8 இணைகள்‌ ஐந்து முறையும்‌ 4 இணைகள்‌ ஆறுமுறையும்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டூள்ளன. 

சிலப்பதிகாரத்திற்குக்‌ காரணமான சிலம்பு, சிலப்பதிகாரத்தில்‌ “ஆய்பொன்னரிச்‌ 
சிலம்பு, “இணை அரிச்‌ சிலம்பு, “செம்பொநீ சிலம்பு, *செய்‌ வினைச்‌ சிலம்பு, “காற்‌ 
சிலம்பு”, “சிறுமலைச்‌ சிலம்பு, “சீறடிச்‌ சிலம்பு, “பொற்‌ சிலம்பு, “பொற்றொழில்‌ சிலம்பு”, 
“மணிக்காறந்‌ சிலம்பு? எனப்‌ பத்து அடைகளைப்‌ பெறுகின்றது. 

அகரவரிசையில்‌ அமைந்துள்ள அடைச்சொல்லடைவிலும்‌ ஒவ்வொரு அடையும்‌ 
அதை அடுத்த சொல்லும்‌ சங்க நூல்களுள்‌ எந்தப்‌ புலவரால்‌ எந்த நூலில்‌ எந்தப்‌ 


பாட்டில்‌ எந்த அடியில்‌ பயின்று வருகின்றது என்னும்‌ விவரங்கள்‌ யாவும்‌ 


தரப்பெற்றுள்ளன. 
காட்டாக, 
புலவர்‌ பெயர்‌ 
அம்மூவனார்‌ 
நூலின்‌ பெயர்‌ பாடல்‌ எண்‌ வரி எண்‌ அடைகள்‌ 
ஐங்‌. 42 5 மாணிழை அரிவை 
நந. 52 6 குறுமகள்‌ 
ஜங்‌. 92 10 ஒண்தொடி மடந்தை 
குறு. 401 3 ஓரை மகளிர்‌ 
அக. 140 4 காதல்‌ மடமகள்‌ 


14 


புலவர்‌ பெயர்‌ 
கருவூர்‌ ஓத ஞானி 


நூலின்‌ பெயர்‌ பாடல்‌ எண்‌ வரி எண்‌ அடைகள்‌ 
குறு. 71 2 அம்பகட்டிளமுலை 
குறு. 71 3 பெருந்தோள்‌ 
புலவர்‌ பெயர்‌ 


எழ உப்பன்றி நாகன்குமரனார்‌ 


நூலின்‌ பெயர்‌ பாடல்‌ எண்‌ வரி எண்‌ அடைகள்‌ 
அக. 138 2 குவளை உண்கண்‌ 
அக. 240 10 திருநுதல்‌ 


முனைவர்‌ சு. அமிர்தலிங்கம்‌ சங்க இலக்கியக்‌ களஞ்சியம்‌ என்னும்‌ 
நூலினை பதிப்புச்‌ செம்மல்‌ ச.மெய்யப்பனார்‌ தமிழாய்வகம்‌ வழி 2000இல்‌ 
வெளியிட்டூள்ளார்‌. இந்நூல்‌ சங்க இலக்கியம்‌ பற்றிய ஆய்வுகளை அறிவிக்கும்‌ 
தகவல்‌ களஞ்சியம்‌ ஆகும்‌. 

சென்னைப்‌ பல்கலைக்கழக மேனாள்‌ தமிழ்மொழித்‌ துறைத்தலைவர்‌ மற்றும்‌ 
பேராசிரியர்‌ அ.அ.மணவாளன்‌ சொல்லடைவு ஆய்வில்‌ மாணவர்களை 
நெறிப்படுத்தியுள்ளார்‌. 

சென்னைப்‌ பல்கலைக்கழக மேனாள்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ முனைவர்‌ 
வ.ஜெயதேவன்‌ தற்காலத்தில்‌ சொல்லடைவு குறித்த ஆய்வுப்பணி செய்தோரில்‌ 


குறிப்பிடத்தக்கவர்‌. தமிழ்ப்பேரகராதியைத்‌ திருத்திப்‌ புதுப்பிக்கும்‌ பணியைச்‌ 


செய்ததோடு மட்டுமல்லாது தொல்காப்பியம்‌, நிகண்டுகள்‌ ஆகியவந்றையும்‌ அகராதி 
வடிவில்‌ தொகுத்து வெளியிட்டுள்ளார்‌. பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள்‌, 
சீவகசிந்தாமணி, ஐஞ்சிறுகாப்பியங்கள்‌, பெருங்கதை மற்றும்‌ சிற்றிலக்கியங்களான 
நந்திக்கலம்பகம்‌, கலிங்கத்துப்பரணி, திருவிளையாடற்புராணம்‌, சித்தர்‌ பாடல்கள்‌, 
தனிப்பாடல்கள்‌ ஆகிய  இலக்கியங்களுக்குச்‌ சொல்லடைவுகள்‌ தயாரித்துள்ளார்‌. 


தமிழின்‌ தொடக்க காலப்‌ புதினங்களான பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌, கமலாம்பாள்‌ 


15 


சரித்திரம்‌ முதலியவற்றிற்கும்‌ சொல்லடைவு செய்துள்ளார்‌. மேலும்‌, ஆய்வியல்‌ 
நிறைஞர்‌ (M.Phil) பட்டம்‌ மேற்கொள்ளும்‌ மாணவர்களுக்குச்‌ சொல்லடைவு 
நோக்கில்‌ ஆய்வுத்‌ தலைப்பு தேர்ந்தெடுக்கப்‌ பெருந்துணை புரிகின்றார்‌. இத்தகைய 
சொல்லடைவு ஆய்வுப்பணிகளை முழு ஊக்கத்துடன்‌ சிறிதும்‌ தொய்வின்றி 2004ஆம்‌ 
ஆண்டு முதல்‌ இன்றளவும்‌ செய்து வருகின்றார்‌ என்பது குறிக்கத்தக்கது. 

சொல்லடைவு பற்றி பேராசிரியர்‌ கி.நாச்சிமுத்து அவர்கள்‌ எழுதிய தமிழ்‌ நூல்‌ 
சொல்லடைவுகள்‌ - மதிப்பீடூம்‌ மேம்பாட்டிந்குச்‌ சில கருத்துரைகளும்‌ என்னும்‌ 
கட்டுரையில்‌ இருந்து சொல்லடைவு குறித்த செய்திகளை முழுமையாக அறிய 
முடிகின்றது. இவ்வாய்வில்‌ ௮க்கட்டூரைத்‌ தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகளும்‌ 
கொடுக்கப்பட்டூுள்ளன. இவை மட்டுமல்லாது கேரளப்பல்கலைக்கழகத்திலும்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்கழகத்திலும்‌ மேற்கொள்ளப்பட்ட சொல்லடைவுகள்‌ குறித்த ஆய்வுத்‌ 
தலைப்புகள்‌ பின்னிணைப்பில்‌ இணைக்கப்பட்டூள்ளது. 

சென்னைப்‌ பல்கலைக்கழகத்திலும்‌, எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரியிலும்‌ 
சொல்லடைவு தொடர்பான ஆய்வியல்‌ நிறைஞர்‌ மற்றும்‌ முனைவர்‌ பட்ட ஆய்வுகள்‌ 
மேற்கொள்ளப்படூகின்றன. செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின்‌ சார்பிலும்‌ 
சங்க இலக்கியம்‌ பந்றிய ஆய்வுகள்‌ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருவாரூர்‌ மத்திய 
பல்கலைக்கழகத்திலும்‌ சொல்லடைவு பற்றிய பெரும்‌ ஆய்வுகள்‌ பேராசிரியர்‌ 
கி.நாச்சிமுத்து அவர்கள்‌ தலைமையின்‌ கீழ்‌ நற்றிணைப்‌ பாடல்களில்‌ ஐந்திலக்கணச்‌ 
சொல்லடைவு, குறுந்தொகைப்‌ பாடல்களில்‌ ஐந்திலக்கணச்‌ சொல்லடைவு ஆகிய 
ஆய்வுகள்‌ நிகழ்ந்துகொண்டிருக்கின்றன. 

சொல்லடைவு குறித்த ஆய்வுகள்‌ பல வெளிவந்துள்ளன. அவை காலந்தோறும்‌ 
சொற்களின்‌ வரவை அறிந்து கொள்வதற்கும்‌, மொழியாய்விற்கும்‌, சொற்களின்‌ 
வரலாந்நினை அறிவதற்கும்‌ அகராதி தயாரித்தலுக்கும்‌ அவசியமாகின்றது. இதன்‌ 
காரணமாகச்‌ சொல்லடைவு பற்றிய ஆய்வுகள்‌ இன்றளவும்‌ நிகழ்ந்து 


கொண்டிருக்கின்றன. 


16 


2.4 சொல்லடைவின்‌ வளர்ச்சி 

சொல்லுக்குப்‌ பொருள்‌ கூறும்‌ தன்மை தமிழில்‌ தொல்காப்பிய காலம்‌ முதலே 
காணப்படுகின்றது. இடைக்காலத்தில்‌ நிகண்டுகள்‌ சொற்களுக்குரிய பொருளை 
விளக்கின. ஆனால்‌, அவை சொற்களுக்குரிய பொருளைச்‌ செய்யுள்‌ வடிவில்‌ 
உணர்த்தின. பின்‌ உரைநடை வடிவில்‌ சொற்பொருளை உணர்த்த ௮கராதி நூல்கள்‌ 
தோன்றின. இவற்றில்‌ சொற்கள்‌ அகரவரிசையில்‌ தொகுக்கப்பட்டன. இத்தகைய 
அகராதிகள்‌ தமிழில்‌ தோன்ற மேனாட்டார்‌ வரவு துணை புரிந்தது. அதன்‌ பின்பு தான்‌ 
தமிழில்‌ பல சொல்லடைவுகள்‌ தோன்றின. மக்கள்‌ பயன்படுத்தும்‌ மொழி வளர்ச்சி 
பெற்றதால்‌ தமிழ்‌ இலக்கியப்‌ பரப்பிலும்‌ ஒவ்வொரு இலக்கியத்தின்‌ பொருளை 
உணர்த்த ௮வ்வவற்றிற்கெனத்‌ தனித்தனிச்‌ சொல்லடைவுகள்‌ உருவாயின. 
2.4.1 திருக்குறள்‌ சொல்லுருப்பிசைவும்‌ பேரகராதியும்‌ 

முதன்முதலில்‌ நூல்‌ வடிவில்‌ வெளிவந்த சொல்லடைவு ஜி.யு. போப்பின்‌ 
“திருக்குறள்‌ சொல்லுருப்பிசைவும்‌ பேரகராதியும்‌” என்பதாகும்‌. இந்நூல்‌ 1886இல்‌ 
வெளிவந்தது. 
2.4.2 திருக்குறட்‌ சொல்லடைவு 

சாமி வேலாயுதம்‌ பிள்ளை தம்‌ பத்தாண்டுக்கு மேற்பட்ட உழைப்பால்‌ 1952இல்‌ 
வெளியிட்ட நூல்‌ திருக்குறட்‌ சொல்லடைவு ஆகும்‌. இந்நூலுள்‌ முதற்கண்‌ 
திருக்குறளில்‌ உள்ள சொல்லும்‌, இரண்டாவது வேண்டிய அளவு தொடர்ந்த 
சொல்லும்‌, மூன்றாவது பகுபத முடிபும்‌, நான்காவது இலக்கணக்‌ குறிப்பும்‌, ஐந்தாவது 
உரைப்பொருளும்‌, ஆறாவது ௮ச்சொல்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌ குறட்பா எண்களுமாகக்‌ 
காட்டப்பட்டூள்ளன. இக்காலத்தில்‌ பெரும்பாலும்‌ புலவர்களால்‌ நன்னூலே 
பின்பற்றப்படூுகின்றமையின்‌ பகுபத முடிபுகள்‌ அந்நூல்‌ தழுவியே எழுதப்பட்டன. 
பெரும்பாலும்‌ பரிமேலகருரையே  தழுவப்பட்டூள்ளது என  வாசிப்பாளருக்கான 


குறிப்புகளும்‌ உள்ளன. 


17 


உப்புஅமைந்து அற்றால்‌ புலவி அதுசிறிது 
மிக்கந்றால்‌ நள விடல்‌ (குறள்‌. 1302) 


என்னும்‌ திருக்குறள்‌ சொல்லடைவில்‌ பின்வருமாறு பிரிக்கப்பட்டூள்ளது. 
உப்பு / அமைந்து /அற்நால்‌ / புலவி / அது /சிறிது 
மிக்கு /அற்நால்‌ / நீள /விடல்‌ 


2.4.3 Pre - Pallavan -Tamil Index 
1966இல்‌ என்‌.சுப்பிரமணியம்‌ என்பவரால்‌ இந்நூல்‌ உருவாக்கம்‌ செய்யப்பட்டது. 
இந்நூலில்‌ முகவுரையும்‌, விளக்கக்‌ குறியீடுகளும்‌ அமைந்துள்ளன. அதனைத்‌ 


தொடர்ந்து இந்தச்‌ சொல்லடைவு எந்தெந்த நூல்களில்‌ செய்யப்பட்டுள்ளன என்ற 


தகவல்‌ தரப்பட்டூள்ளது. மேலும்‌ சொல்‌, அது எடுக்கப்பட்ட நூல்‌, பக்கம்‌, அடி 
போன்றவை குறிக்கப்பட்டூுள்ளன. நூல்‌ முழுவதும்‌ ௮கரவரிசைப்படுத்தப்பட்டூுள்ளது. 
காட்டுகள்‌ : 
e  Kuramahal (கநமகள்‌) : The kurava women - Aham: 52:3, 188:13 
e  Parppana mahalir (பார்ப்பன மகளிர்‌) : Brahmin ladies - Nar:321:4 
e  Pulati (ywg்தgி) : Washer women - Nar:90:3 
2.4.4 பாண்டிச்சேரி சொல்லடைவு 
பாண்டிச்சேரி சொல்லடைவில்‌ சொல்‌, நூலின்‌ பெயர்‌, பாடல்‌ அடி 
குறிக்கப்பட்டூுள்ளன. 1967 - முதல்‌ தொகுதி, 1968 - இரண்டாம்‌ தொகுதி, 1970 - 
மூன்றாம்‌ தொகுதி என இச்சொல்லடைவு மூன்று தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. 
காட்டுகள்‌ : 
உ அகன்ற அல்குல்‌ - நந. 101:7, 245:5 
உ அம்மா அரிவை - நந்்‌.81:7, 120:9, குறுந்‌.63:3, ௮அகநா.154:15, 
புறம்‌.147:5, குறள்‌.1107:2. 
சொல்லடைவில்‌ அகன்ற அல்குல்‌ என்பது நற்றிணையில்‌ மட்டும்‌ குறிக்கப்பட்டூுள்ளது. 
அவ்வடை பிற சங்க இலக்கியங்களில்‌ பயின்று வந்தபோதிலும்‌ சுருக்கம்‌ கருதி சில 
இடங்களை மட்டும்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌. 


18 


2.4.5 திருக்குறள்‌ திறவுகோல்‌ 

இந்நூலினை முனைவர்‌ கு.மங்கையர்க்கரசி 2006ஆம்‌ ஆண்டு எழுதி 
வெளியிட்டூள்ளார்‌. இந்நூலில்‌ சொல்‌ தொகுப்பு, சொற்கள்‌ வருகின்ற இடங்களின்‌ 
தொகுப்பு, அவ்வவ்‌ இடங்களில்‌ அறியலாகும்‌ தொடர்களின்‌ தொகுப்பு முதலான 
முறைகளில்‌ சொற்பொருள்‌ தொகுத்து அளிக்கப்பட்டூுள்ளது. இச்சொல்லடைவு 
திருக்குறளில்‌ உள்ள அதிகாரங்களை அதிகாரத்‌ தலைப்பு, தலைப்புகளுக்குட்பட்ட 
பத்துக்‌ கருத்துகள்‌, குறிப்பிட்ட ஒரு கருத்துப்படிவம்‌ 1330  குறள்களிலும்‌ 


விரவிக்கிடக்கும்‌ தன்மை என்னும்‌ மூன்று நிலைகளில்‌ விளக்குவதாய்‌ உள்ளது. 
காட்டுகள்‌: 
இழை என்ற சொல்‌ ௮ணிகலனைக்‌ குறிக்கின்றது. இந்நூலில்‌ முதந்‌ பகுதியில்‌ 
இழை என்ற சொல்‌ குறிக்கப்பட்டு ௮ச்சொல்‌ திருக்குறளில்‌ எங்கெல்லாம்‌ பயின்று 
வருகின்றது என்றும்‌, பின்பகுதியில்‌ சொல்லடைவு என்னும்‌ தலைப்பின்கீழ்‌ இழை 
என்ற சொல்‌ பயின்று வரும்‌ குறளின்‌ எண்களும்‌ குறிக்கப்பட்டூள்ளன. 
௮. இழை (அணிகலம்‌) 
ஆ. வரைவிலா மாணிழையார்‌ மென்தோள்‌ - 919 
அணியிழை தன்நோய்க்குத்‌ தானே மருந்து - 1102 
காமம்‌ செறிதோறும்‌ சேயிழை மாட்டு - 1110 
நிலன்‌ நோக்கும்‌ மாண்இழை கண்‌ ஒவ்வேம்‌ என்று - 1114 
வாழ்தல்‌ உயிர்க்கு அன்னள்‌ ஆயிழை - 1124 
ஊடுக மன்னோ ஒளியிழை - 1329 
இ. இழை (அணிகலம்‌) - 919, 1102, 1110, 1114, 1124, 1329 
2.5 சொல்லடைவு மேற்கொண்ட முறை 
“சங்க ௮கஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு” என்னும்‌ 


தலைப்பில்‌ ஆய்வு தொடங்கப்பட்டது. முதலில்‌ எட்டுத்தொகை நூல்களைத்‌ தேர்வு 


19 


செய்து பின்பு அவற்றில்‌ உள்ள அ௮கஇலக்கியங்களான ஐங்குறுநூறு, குறுந்தொகை, 
நந்றிணை, அகநானூறு, கலித்தொகை ஆகிய நூல்களைப்‌ படித்து அதில்‌ உள்ள 
மகளிர்‌ தொடர்பான சொற்கள்‌ துண்டூச்சீட்டில்‌ எழுதப்பட்டன. 

மகளிர்‌ பெயர்களான அன்னை, தாய்‌, தோழி, மகளிர்‌, பெண்டிர்‌ ஆகிய 
அனைத்து சொற்களும்‌ தனித்தனியாகப்‌ பிரித்து ௮ட்டவணைப்படுத்தப்பட்டன. 
சான்றாக மகளிர்‌ என்னும்‌ சொல்‌ ஐந்து ௮கஇலக்கியங்களிலும்‌ பயின்று வரும்‌ 
இடங்கள்‌ அனைத்தும்‌ பாடல்‌ எண்கள்‌ மற்றும்‌ அடிகளுடன்‌ தொகுக்கப்பெற்றன. 
இம்முறைப்படி மகளிர்‌ பெயர்கள்‌ குறித்த சொற்கள்‌ அனைத்தும்‌ தனித்தனியாக 
அட்டவணைப்படுத்தப்பட்டன. 

மகளிர்‌ பெயர்கள்‌ மட்டும்‌ அல்லாது மகளிர்‌ உறுப்புகளின்‌ பெயர்களாக வரும்‌ 
கூந்தல்‌, நுதல்‌, கண்‌, எயிறு, தோள்‌, முலை, அல்குல்‌ ஆகியவையும்‌ தனித்தனியே 
குறித்து வைத்துக்‌ கொள்ளப்பட்டன. 

மகளிர்‌ பெயர்கள்‌, உறுப்புகளின்‌ பெயர்கள்‌ மட்டுமின்றி ௮ச்சொற்களின்‌ முன்பு 
வரக்கூடிய அடைகளும்‌ தொகுக்கப்‌ பெற்று தனித்தனியாக ௮அட்டவணைப்படுத்தப்பட்டன. 

காட்டாக: 

அரிவை என்னும்‌ சொல்‌ எங்கெல்லாம்‌ பயின்று வருகின்றது என்பதைத்‌ 
தொகுத்து ஒரே அட்டையில்‌ குறித்து வைத்து, பின்பு அவற்றிற்கு முன்‌ வரும்‌ 
அடைச்சொந்களைத்‌ தொகுத்து மீண்டும்‌ இரண்டையும்‌ இணைத்து முழுவதுமாக 


அட்டவணைப்படுத்தித்‌ தொகுத்து வைக்கப்பட்டது. இம்முறையிலேயே எட்டுத்தொகை 


அகநூல்களில்‌ பயின்று வரும்‌ எல்லா மகளிர்‌ பற்றிய சொந்களும்‌ நூலில்‌ தனியாக 
வந்தால்‌ தனிச்சொற்களாகவும்‌ அடையாக வந்தால்‌ ௮டையோடும்‌ தொகுக்கப்பட்டன. 
காட்டாக: 
உ அரிவை - நற்‌.81:7 


ஆய்தொடி அரிவை  - ஐங்குறு.4:17 


20 


உ பெண்டிர்‌ - குறுந்‌.373:3 


அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ - அகநா.70:6 


மகள்‌ - நற்‌.95:2 

காதல்‌ மடமகள்‌ - ஐங்குறு.255:1 
உ மகளிர்‌ - ௮கநா.59:5 

சிறுதொழு மகளிர்‌ - ஐங்குறு. 16:2 
உ மடந்தை - நந்‌.99:5 


வெண்பல்‌ மடந்தை  - குறுந்‌.52:4 
இவைபோன்று மகளிரைக்‌ குறிக்கும்‌ சொந்களின்‌ முன்பு மட்டுமன்றி மகளிர்‌ 


உறுப்புகளைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ முன்பும்‌ மிகுதியான அடைச்சொற்கள்‌ 


வருகின்றன. 

காட்டாக: 

உ கண்‌ - கலித்‌.40:1 
ஆய்மலர்‌ உண்கண்‌ - ஐங்குறு.242:4 

உ நுதல்‌ - கலித்‌.26:17 
ஆய்சிறு நுதல்‌ - ௮அகநா.57:19 

உ எயிறு - குறுந்‌.126:4 
கூர்‌ எயிறு - கலித்‌.58:6 

உ தோள்‌ - ஐங்குறு. 1 1:4 
கரும்புடைத்தோள்‌ - நற்‌.298:7 

உ முலை - ௮கநா.69:20 


அண்ணாந்து ஏந்திய வனமுலை - நந்்‌.10:1 


21 


உ அல்குல்‌ - ஐங்குறு.306:2 
மணிமிடை அல்குல்‌ - குறுந்‌.274:7 

இவைபோன்று இழை, குழை, தொடி, வளை போன்ற அ௮ணிகலன்களின்‌ பெயர்களைத்‌ 
தொகுத்து அடைகளோடு சேர்த்து அ௮ட்டவணைப்படுத்தப்பட்டன. 

ஐந்து இலக்கியங்களையும்‌ படிக்கும்போது பொதுவாக, மகளிரின்‌ அழகினை 
வருணித்துக்‌ கூறும்‌ பாடலே மிகுதியாக இடம்‌ பெறும்‌ காரணத்தினால்‌ மிகுதியான 
தொடர்‌ அடைச்சொற்களும்‌ இடம்‌ பெறுகின்றன. 

காட்டாக: 


நுணங்கு அமைபுரையும்‌ வணங்கு இறைப்‌ பணைத்தோள்‌ 
ஹரி௮ணி அல்குல்‌ வால்‌ எயிற்றோள்‌ (அகநா. 15-16) 


இப்பாடலில்‌ தலைவியின்‌ தோள்‌, அல்குல்‌, எயிறு ஆகியவை பாராட்டப்படுகின்றன. 
மகளிர்‌ பெயர்கள்‌, உறுப்புகளின்‌ பெயர்கள்‌, அணிகலன்களின்‌ பெயர்கள்‌ 

அனைத்தையும்‌ அடைகளோடு பிரித்து வரிசைப்படூத்தி இறுதியில்‌ அனைத்தும்‌ 

அகரவரிசைப்படுத்தப்பட்டூள்ளன. இவ்வாறு பிரிக்கும்போது ஓரடை, ஈரடை, மூவடை, 


நான்கு அடை, ஐந்து அடை, ஆறுஅடை, ஏழு அடை முதல்‌ தொடரடை வரை 


பிரிக்கப்பட்டூுள்ளது. 
காட்டாக: 
உ ஓரடை - காமுறு தோழி (நற்.133:8) 
உ ஈரடை - கடூுஞ்சூல்‌ மகளிர்‌ (குறுந்‌.287:5) 
உ மூவடை - வணங்கு இறை வால்‌ எயிறு (கலித்‌.56:21) 


உ நான்கு அடை - அரி பெய்து பொதிந்த தெரி சிலம்பு (அகநா.321:15) 

உ ஐந்து அடை - வண்டு படுபு இருளிய தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ (அகநா.131:3) 

உ ஆறு அடை - நின்று நீர்‌ உகக்‌ கலுழும்‌ நெடும்‌ பெருங்கண்‌ (கலித்‌.124:16) 
உ ஏழு அடை - புறம்தாழம்‌ ௮ம்சில்‌ ஓதி ௮சை இயல்‌ கொடிச்சி (குறுந்‌.214:2-3) 


இம்முறையில்‌ அடைத்தொடர்கள்‌ பிரித்துத்‌ தொகுக்கப்பட்டது. 


22 


2.5.1. ஆய்வில்‌ நேர்ந்த சிக்கல்கள்‌ 

சொல்லைப்‌ பிரிக்கும்போது அது பயின்று வரும்‌ சூழல்‌ அல்லது பொருளோடு 
படிக்க வேண்டும்‌. ஒரு வேளை பொருளை அறியாது போகிற போக்கில்‌ படித்தால்‌ 
சில சிக்கல்கள்‌ நேரிடும்‌. ஆய்வினைத்‌ தொடங்கும்‌ முதல்‌ நிலையாக மகளிர்‌ 
தொடர்பான சொற்களைக்‌ குறிக்கும்போது சில இடர்ப்பாடுகள்‌ நிகழ்ந்தன. 

“பாவை என்னும்‌ சொல்‌ மகளிரை மட்டூம்‌ குறிக்காது கண்ணின்‌ பாவை, 
கொல்லிப்பாவை மற்றும்‌ மணல்‌ விளையாட்டினைக்‌ குறிக்கின்றது. குறுந்தொகை 
8-ஆம்‌ பாடலில்‌ இடம்பெறுகின்ற பாவை என்பது பெண்ணைக்‌ குறிக்காது 
கண்ணாடியில்‌ தோன்றும்‌ பிம்பத்தைக்‌ குறிக்கின்றது. பாவை முன்‌ ஆடி என்னும்‌ 
அடை வருகின்றது. ஆடி என்பது கண்ணாடியைக்‌ குறிக்கும்‌ சொல்லாக அமைகிறது. 
ஆடிப்பாவை என்பது கண்ணாடியில்‌ தோன்றும்‌ பிம்பமாகக்‌ கொள்வதினால்‌ 
பொருண்மை அடிப்படையில்‌ அதனை மகளிர்‌ அடையாகக்‌ கொள்ள இயலாது. 
“கதுப்பு கூந்தலையும்‌, கன்னத்தினையும்‌ குறிப்பதாக வருகின்றது. கருங்கண்‌ 
வெம்முலை என்னும்‌ அடை கருமையான கண்களை உடைய தலைவியை 
குறிப்பதாக நினைத்து தொகுக்கப்பட்டது. மீண்டும்‌ ஒரு முறை பொருளை உள்வாங்கி 
படித்த பொழுது அது கருமையான மார்பகக்‌ கண்ணை குறிப்பதை அறிய முடிந்தது. 
தாய்‌ என்னும்‌ சொல்‌ உயர்திணை, ௮..நிணை இரண்டிந்கும்‌ உரிய பொதுவான 
சொல்லாக அமைகின்றது. இது போன்று ஒரு சொல்‌ பல பொருள்‌ குறிப்பதாக 
அமைவதைக்‌ காணலாம்‌. பொருளை அறியாமல்‌ சொல்லைத்‌ தொகுத்தால்‌ இடம்மாறி 
சொல்‌ சேகரிக்க வாய்ப்புண்டு. எனவே பொருள்‌ நோக்கி ௮து தவிர்க்கப்பட்டது. 

இறுதியில்‌ பின்னிணைப்பில்‌ ஓட்டு மொத்த அடைத்தொடர்களும்‌, 
அடைத்தொடர்‌ இல்லாத பெயர்களும்‌ பட்டியலிட்டுக்‌ கொடுக்கப்பட்டூள்ளன. அவை 
பயின்று வரும்‌ இலக்கியம்‌, பாடல்‌ எண்‌, பாடல்‌ அடி ஆகியனவும்‌ 
குறிக்கப்பட்டூுள்ளன. ஆய்வுத்‌ தலைப்புக்கும்‌, ஆய்வுரைக்கும்‌ அடிக்குறிப்பு குறிப்பு 


நோக்கீட்டிற்காக (Ready reference) அந்தந்த இடங்களிலேயே கொடுக்கப்பட்டூுள்ளது. 


23 


2.6 தொகுப்புரை 
தமிழ்‌ ஆய்வில்‌ சொல்லடைவுகள்‌ என்னும்‌ இரண்டாம்‌ இயலில்‌, 

* சொல்லடைவு விளக்கம்‌, சொல்லடைவு அமைப்பு, சொல்லடைவு 
முன்னோடிகள்‌, சொல்லடைவு வளர்ச்சி, ஆய்வாளர்‌ சொல்லடைவு 
மேற்கொண்ட முறை, ஆய்வு தொடர்பாக நேர்ந்த சிக்கல்கள்‌ 
விளக்கப்பட்டூுள்ளன. 

*& திருக்குறட்‌ சொல்லடைவு,  ஒரre-Pallavan-Tamil Index, பாண்டிச்சேரி 
சொல்லடைவு ஆகியவை பழமை வாய்ந்த சொல்லடைவுகள்‌ பற்றி சுருக்கமாக 
எடுத்துக்காட்டப்பட்டூள்ளது. 

& சொல்லடைவுப்‌ பணிக்கு முன்னோடிகளாக நின்ற பேராசிரியர்களின்‌ பங்களிப்பு 


சுட்டிக்காட்டப்பட்டூள்ளது. 


24 


இயல்‌ - மூன்று 
மகளிர்‌ உறுப்புகளின்‌ பெயர்கள்‌ - ஆய்வு 
3. முன்னுரை 
எல்லா உயரீர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 
தான்‌ அமர்ந்து வரூஉம்‌ மேவுற்றாகும்‌ (தொல்பொருள்‌. 1169) 
இன்பம்‌ என்பது உலக உயிர்கள்‌ அனைத்திந்கும்‌ பொருந்தி வரும்‌ 
விருப்பமுடைமை ஆகும்‌. எல்லா உயிரினத்திந்கும்‌ இன்பம்‌ முதன்மையானது. அதைப்‌ 
போல உலகத்தில்‌ உள்ள அனைத்து உயிரினங்களும்‌ தங்கள்‌ இனத்தைப்‌ 
பெருக்கிக்‌ கொள்வதும்‌ அடிப்படையான செயலாக நிகழ்கின்றது. 
மனித சமுதாயத்தில்‌ இணை விழைவுக்குத்‌ துணை புரியும்‌ ௮௧ மாந்தர்களாக 
தலைமக்கள்‌ விளங்குகின்றனர்‌. தோற்றம்‌, பேச்சு, செயல்பாடுகள்‌ வழி, 
ஒருவரோடொருவர்‌ இணை 'v—ர்ப்புக்கு உள்ளாகும்‌ நிலையை உலக இலக்கியங்கள்‌ 
பரக்கப்‌ பேசும்‌ சங்க ௮கஇலக்கியங்களிலும்‌ இத்தகைய பதிவுகள்‌ மிகுதியும்‌ காணக்‌ 
கிடைக்கின்றன. 
மகளிர்‌ அழகினை முதன்மையாகக்‌ கொண்டு கூந்தல்‌, நுதல்‌, கண்‌, எயிறு/பல்‌, 
தோள்‌, முலை, அல்குல்‌ போன்ற உறுப்புகளின்‌ பதிவுகள்‌ எடுத்துக்காட்டூுடன்‌ 
விளக்கப்படுகின்றன. உறுப்புகளின்‌ வரிசையில்‌ கூந்தல்‌, கண்‌, தோள்‌, முலை 
ஆகியவற்றின்‌ அடைகள்‌ மிகப்‌ பெரும்பான்மையாக எட்டுத்தொகை அக 
இலக்கியங்களில்‌ கிடைக்கப்‌ பெறுகின்றன. இதன்‌ காரணமாக இவ்வுறுப்புகளின்‌ 
அடைகளும்‌ மிகுதியாகப்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. கூந்தலுக்கென்று ஓர்‌ இயலே 
எழுதும்‌ அளவிற்குக்‌ கூந்தல்‌ பற்றிய விவரிப்பு உள்ளது. இதே போன்று கண்‌ குறித்த 
அடைகளும்‌ மிகுதியாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளன. தலைவியின்‌ விழிகளின்‌ வடிவம்‌, 
தன்மையினை முறையே நெடுங்கண்‌, அலமரும்‌ கண்‌ என அடைகளோடு குறித்தல்‌ 
நோக்கத்தக்கதாகும்‌. மகளிர்‌ உறுப்புக்களின்‌ பெயர்களுடன்‌ ௮டைத்தொடர்‌ இணைந்து 


விளங்குவதை எடுத்துரைப்பது இவ்வியலின்‌ நோக்கமாகும்‌. 


25 


3.1 கூந்தல்‌ 
இயற்கையின்‌ படைப்பில்‌ உருவான உயிரினங்கள்‌ அனைத்திற்கும்‌ தோற்றச்‌ 
சிறப்பு, பாதுகாப்பு எனப்‌ பல நிலைகளில்‌ உதவும்‌ வகையில்‌ தலைமயிர்‌ 
விளங்குகின்றது. குறிப்பாக மனித இனத்தின்‌ இருபாலருக்கும்‌ தலைமயிர்‌ சிறந்த 
உணர்வைத்‌ தரும்‌ ஒரு பொருளாக விளங்குவதை இலக்கியங்கள்‌ எடுத்துக்காட்டும்‌. 
பெண்டிருக்குத்‌ தலைமயிர்‌ நீண்டும்‌ சுருண்டூும்‌ அமைந்த தன்மையைக்‌ குறித்தும்‌ 
தமிழ்‌ இலக்கியங்கள்‌ சுட்டுகின்றன. 
குறுந்தொகையில்‌ இறையனார்‌ இயற்றிய “கொங்குதேர்‌ வாழ்க்கை” எனத்‌ 
தொடங்கும்‌ பாடல்‌ பெண்‌ கூந்தல்‌ தொடர்பானது என்பது குறிக்கத்தக்கது. பெண்கள்‌ 
தம்‌ கூந்தல்‌ பராமரிப்பில்‌ மிகுந்த ஆர்வம்‌ கொண்டிருப்பதை இலக்கியங்கள்‌ 
காட்டுகின்றன. பெண்களின்‌ தலைமயிரைக்‌ குறிக்க பல சொற்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டதைத்‌ தமிழ்‌ நிகண்டுகள்‌ பட்டியலிடூகின்றன. 
கோதை, நெடுமை, ௯ந்தல்‌, ஐம்பால்‌, 
ஓதி, கூழை,பரிசாரம்‌, கதுப்பு, 


கேசம்‌, அளகம்‌,குழலி,குரல்‌, சுரியல்‌ 
(பேசின்‌) மாட்டம்‌, பெண்மயீர்‌ (என்‌!) (திவா.நிக.2:213) 


குழலே, கழை, குந்தளம்‌, ௯ந்தல்‌, 

அளகம்‌, ஓதி, ஐம்பால்‌, கதுப்பு, 

சுருளொடு,விலோதம்‌, பரிசாரம்‌,கேசம்‌, 

சுரியல்‌, மாட்டம்‌, கோதை, குரறாள்‌ (என்று) 

இனைய பெண்பால்‌ மயிர்‌,குரல்‌, கூரல்‌ (பி௩நிக.5:440) 


குருள்‌,குழல்‌, விலோதம்‌, ஓதி, 

௯ழை, குந்தளம்‌, மாட்டம்‌, 

குரல்‌, ஐம்பால்‌, அளகம்‌ (பத்தும்‌) 

பெண்மயிர்‌ கூந்தலும்‌ (பேற்‌) (கூடா.நிக.2:100) 


மேற்கூறிய மூன்று நிகண்டு நூற்பாக்களை நோக்கும்பொழுது பெண்டிரின்‌ 
தலைமயிரைக்‌ குறிப்பதற்குப்‌ பதினெட்டு சொற்கள்‌ உள்ளமையை அறியலாம்‌. 


அவற்றுள்‌, 


26 


உ அ௮ளகம்‌ - நந்‌.377:8 


உ ஐம்பால்‌ - கலித்‌.59:8 

உ ஓதி : ஐங்குறு.49:1 
உ கதுப்பு - குறுந்‌. 190: 1 

உ கூந்தல்‌ - ஜங்குறு.304:4 
உ குரல்‌ - கலித்‌.71:19 

உ குழல்‌ - அகநா.73:2 

உ கழை - நநீ.23:2 


ஆகிய சொற்கள்‌ சங்க அ௮கஇலக்கியங்களில்‌ பெண்டிரின்‌ தலைமயிரைக்‌ குறிக்கப்‌ 


பெரிதும்‌ பயன்படுகின்றன. 
3.1.1 ௮ளகம்‌ 


கூந்தலைக்‌ குறிக்கும்‌ ௮ளகம்‌ என்னும்‌ சொல்‌ நற்றிணையில்‌ 377ஆம்‌ பாடலில்‌ 


8ஆம்‌ அடியில்‌ மட்டும்‌ இடம்பெறுவது குறிக்கத்தக்கதாகும்‌. 


மடல்மா ஊர்ந்து மாலை குடி, 

கண்‌ அகன்‌ வைப்பின்‌ நாடும்‌ ஊரும்‌ 

ஒள்‌ நுதல்‌ அரிவை நலம்‌ பாராட்டி, 

பண்ணல்‌ மேவலமாகி, அறிது உற்று, 

அது பிணி ஆக, விளியலம்‌ கொல்லோ- 
அகல்‌ இரு விசும்பின்‌ அறவும்‌ குறைபடுத்த 
பசுங்கதிர்‌ மதியத்து அகல்‌ நிலாப்போல, 
அளகம்‌ சேர்ந்த திருநுதல்‌ 

கறறுபு மெலிக்கும்‌ நொய்‌ ஆகின்றே? (நுற்‌.377) 


என்னும்‌ மாதங்கீரனார்‌ இயந்றிய பாடல்‌, விண்ணில்‌ தோன்றிய முழுமதியைப்‌ பாம்பு 
விழுங்கும்பொழுது அந்நிலவின்‌ நிறம்‌ கருமையாகக்‌ காட்சியளிப்பதுபோல்‌ மதி ஒத்த 
முகத்தினை உடைய தலைவியின்‌ நெற்றியில்‌ விழும்‌ ௮ளகமானது காட்சி 


அளிக்கின்றது என உவமிக்கின்றது. 


27 


3.1.2 ஐம்பால்‌ 


கூந்தலை ஐந்து வகையாகப்‌ பகுத்து முடிந்து கொண்டதை ஐம்பால்‌ கூந்தல்‌ 


என இலக்கியம்‌ இயம்புகின்றது. ஐம்பால்‌ என்னும்‌ சொல்‌ ௮டைகளோடு அமைவதை, 


உ இருள்‌ ஏர்‌ ஜம்பால்‌ - அகநா.155:4 
உ இளையவர்‌ ஜம்பால்‌ - கலித்‌.29:6 
உ கார்க்கவின்‌ பெற்ற ஜம்பால்‌ - கலித்‌.32:11 
உ தேம்கமழ்‌ ஐம்பால்‌ - நநீ.100:4 

உ தொகுவிரல்‌ ஐம்பால்‌ - அகம்‌.212:3 


உ பின்னுவிட்டு இருளிய ஐம்பால்‌ - கலி.59:8 
உ மணிஏர்‌ ஐம்பால்‌ - நநற்‌.133:5 
ஆகிய சான்றுகள்‌ உணர்த்தும்‌. 
பண்டம்‌ நாறும்‌ வண்டுஅடர்‌ ஐம்பால்‌ 
பணைக்தகைத்‌ தடைஇய காண்புஇன்‌ மென்தோள்‌, 
அணங்குசால்‌, அரிவை இருந்த 


மணம்கமமழ்‌ மறுகின்‌ மணற்பெருங்‌ குன்றே (அகநா. 181:23-26) 


என்னும்‌ பாடல்‌ அடிகள்‌ தலைவியின்‌ நறுமணமிக்க கூந்தலை வண்டுகள்‌ மொய்க்கும்‌ 


காட்சியை விவரிக்கும்‌. 


3.1.3 ஓதி 


ஓதி என்னும்‌ சொல்‌ முன்‌ அடைகள்‌ இணைந்து வரும்‌ பதிவுகளுள்‌ சில: 


உ அம்சில்‌ ஓதி - குறுந்‌.211:1 

உ இணெொர்‌ ஓதி - ஐங்குறு.269:4 
உ கள்படர்‌ ஓதி - அகநா.39:14 
உ கொடூுநுண்ஓதி - அகநா.9:11 

உ மின்‌ ஈர்‌ ஓதி - நநீ.339:9 


28 


நக்கீரர்‌ இயற்றிய குறிஞ்சித்‌ திணைப்‌ பாடல்‌: 


கேளீர்‌!வாழியோ, கேளிர்‌! நானாம்‌ என்‌ 

நெஞ்சுபிணிக்‌ கொண்ட அம்சில்‌ ஓதிப்‌ 

பெருந்தோட்‌ குறுமகள்‌ சிறுமெல்‌ ஆகம்‌ 

ஒரு நாள்‌ புரைப்‌ புணரின்‌, 

அரைநாள்‌ வாழ்க்கையும்‌ வேண்டலனை யானை. (குறுந்‌.280) 


“தலைவி அழகிய ஓதியினால்‌ என்‌ நெஞ்சத்தைப்‌ பிணித்துக் கொண்டாள்‌; 
அத்தகையவளை ஒருநாள்‌ புணரப்‌ பெறின்‌ அரைநாள்‌ வாழ்க்கையும்‌ விரும்பேன்‌” 
எனத்‌ தலைவன்‌ கூறுகின்றான்‌. தலைவனின்‌ காமப்புணர்ச்சியினை இப்பாடல்‌ 
சுட்டுகின்றது. 

கூந்தலைக்‌ குறிக்கும்‌ ஓதி என்னும்‌ சொல்‌ ௮அகஇலக்கியங்களில்‌ பயின்று 
வருவதைப்‌ போல புறநானூற்றிலும்‌ இடம்பெறுவதைப்‌ பின்வரும்‌ பாடல்‌ குறிக்கின்றது. 


கைவள்‌ ஈகைப்‌ பண்ணன்‌ சிறுகுடிப்‌ 


பாதி கமழும்‌ ஓதி ஒள்நுதல்‌ 
இன்நகை விறலியொடு மென்‌ மெல இயலிச்‌ 
செல்லை ஆயின்‌, செல்லை ஆகுவை. (ுறம்‌.70:13-16) 
கிள்ளி வளவனைப்‌ போரில்‌ வெற்றி பெற்று ௮வன்‌ செல்வத்தை அடைவது இயலாத 
காரியமாகும்‌. ஆனால்‌, பாணர்கள்‌ பாதிரி மஸின்‌ மணம்‌ கமழும்‌ ஓதியையும்‌ (கூந்தல்‌) 
இனிய புன்னகையும்‌ உடைய விறலியொடூ அவனிடம்‌ சென்றால்‌ அவன்‌ மிகுந்த 
செல்வத்தை வழங்குவான்‌ எனப்‌ பொருள்‌ தரும்‌ பாடல்‌ இது. 
3.1.4 கதுப்பு 
கதுப்பு பற்றிய அடைத்தொடர்கள்‌: 
உ சாந்து உளர்‌ நறுங்‌ கதுப்பு - குறுந்‌.312:6 


உ தேன்நாறு கதுப்பின்‌ கொடிச்சியர்‌ - ௮கநா.58:5 


நறிய நாறும்‌ நின்‌ கதுப்பு - நநீ.143:10 
உ வாரஉறு வணர்‌ கதுப்பு - குறுந்‌.82:1 


ஆகியன மணம்‌ பொருந்திய கூந்தலை உடைய மகளிர்‌ என்னும்‌ பொருளையும்‌, 


29 


உ நெறிஇருங்‌ கதுப்பு - ௮கநா.35:17 
உ பின்னுவிடூு கதுப்பு - குறுந்‌.246:6 


உ புனைஇருங்‌ கதுப்பு - அகநா.394:10 


உ வணர்‌ இருங்கதுப்பு - குறுந்‌.82:1 
ஆகியன கருமையான, ஒப்பனை செய்யப்பட்ட கூந்தலுக்குரியவள்‌ பெண்‌ என்னும்‌ 


பொருளையும்‌ குறிக்கின்றன. 


மேலும்‌, நறுங்கதுப்பு பற்றிய தலைவனின்‌ கனவுப்பாடல்‌, பொருள்‌ முற்றிய 


தலைமகன்‌ தலைமகளைக்‌ கண்டு சொல்லியது என்னும்‌ துறையில்‌ அமைந்தது. 


கோடு ஏந்து புமுவமோடு குவவு நுதல்‌ நீவி, 

நறுங்‌ கதுப்பு உளரிய நன்னர்‌ அமையத்து, 

வுறுங கை காட்டிய வாய்‌ அல்‌ கனவின்‌ 

ஏற்ற ஏக்கந்ற உலமல்‌ 

பொந்றாம்‌ ஆகலின்‌, புலத்தியால்‌ எம்மே! (அகநா.39:21-25) 


இப்பாடல்‌ தலைவியை நினைத்துக்‌ கனவு காணும்‌ தலைவன்‌, “நினது பக்கம்‌ 
உயர்ந்த புருவத்தினையும்‌, திரண்டு சிறுத்த நெற்றியினையும்‌ துடைத்தேன்‌; மணம்‌ 
பொருந்திய கூந்தலைக்‌ கோதினேன்‌; அந்த நல்ல நேரத்தில்‌ விழித்தெழுந்தேன்‌; என்‌ 
கையை வெறுங்கையாக்கிய பொய்யான ௮க்கனவினை எண்ணி வருந்தினேன்‌. என்‌ 
நிலையை நீ அறியவில்லையா? எனப்‌ புலம்புவதை உணர்த்துகின்றது. 
3.1.5 குழல்‌ 

குறுந்தொகை, அகநானூறு ஆகியவற்றில்‌ குழல்‌ என்னும்‌ சொல்‌ 
கூந்தலுக்குரியதாகப்‌ பதிவாகியுள்ளது. 


குட்டுவன்‌ மாந்தை அன்னஎம்‌ 
குழல்‌ விளங்கு ஆய்நுதல்‌ கிழவனும்‌ அவனை (குறுந்‌. 34:06-7) 


என்னும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ அடிகள்வழி, “சேர மன்னர்களுக்குரிய ஊர்களுள்‌ 
ஒன்று மாந்தை ஆகும்‌; அவ்வூரில்‌ வாழ்கின்ற மக்கள்‌ எவ்விதமான குறையுமில்லாமல்‌ 


சிறப்புடன்‌ வாம்வார்கள்‌; அவ்வூரின்‌ சிறப்பைப்‌ போன்றவள்‌ என்னுடைய தலைவி. 


30 


அவள்‌ குழல்‌ வடிவிலே முடிந்த கூந்தலும்‌ அழகிய நெற்றியையும்‌ உடையவள்‌” எனத்‌ 


தலைவன்‌ அவளைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுகின்றான்‌. மேலும்‌ ஒரு ௮கநானூற்றுப்‌ பாடல்‌: 


பின்னொடு முடித்த மண்ணா முச்சி 

நெய்கனி வீழ்குழல்‌ அகப்படத்‌ தைஇ (அகநா. 73:1-2) 
என்கிறது. இவ்வடிகள்‌ வேறு எந்த ஒப்பனை செய்யாமல்‌ பின்னிய அளவில்‌ 
முடித்திட்ட கொண்டையில்‌ எண்ணெய்‌ தடவப்பெற்ற தாழ்ந்து வீழும்‌ கூந்தலை 


உடையவள்‌ தலைவி என்று குறிக்கின்றது. 


3.1.6 குரல்‌ 

கூந்தல்‌ பந்றிய மற்ற பதிவுகளைக்‌ காணும்பொழுது சங்க ௮அகஇலக்கியத்தில்‌ 
குரல்‌ தொடர்பான பதிவுகள்‌ (நநீ.42:7,96:4) (௮கநா.117:10,369:11) (கலித்‌.32:16,54:7, 
72:20,88:1) குறைந்தளவிலேயே உள்ளன. காதல்‌ கொண்ட தலைவன்‌ தலைவி 
இருவரும்‌ கடலில்‌ நீராடினர்‌. தலைவியின்‌ முதுகில்‌ தாழ்ந்திருந்த இருண்ட கூந்தலைத்‌ 
தலைவன்‌ பிழிந்து துவட்டிய நிலையைப்‌ புறம்‌ தாழ்பு இருளிய பிறங்கு குரல்‌ 
(நற்‌.96:5) என்னும்‌ அடி குறிக்கின்றது. 
3.1.7 கூந்தல்‌ 

பெண்டிரின்‌ தலைமயிர்‌ பந்நிய சொற்களில்‌ மிகுந்தளவில்‌ பதிவு செய்யப்பட்ட 


சொல்‌ கூந்தலாகும்‌. 


உ ஆய்தொடி அரிவை ௯ந்தல்‌ - அ௮கநா.104:16 
உ இருள்‌ மென்‌ கந்தல்‌ - அகநா.92:13 
உ ஐம்பால்‌ வகுத்த கூந்தல்‌ - நந.160:6 

உ கமழும்‌ கூந்தல்‌ - நநீ.298:11 


உ குவளை நாறும்‌ இருங்கூந்தல்‌ - குறுந்‌.300:1 
உ சுரும்பு ஆர்‌ கூந்தல்‌ - அகநா.319:10 


உ நல்நெடுங்‌ கூந்தல்‌ - ஐங்குறு. 153:5 


31 


ஆகிய அடைத்தொடர்கள்‌ தலைவி கூந்தலின்‌ வண்ணம்‌, தன்மை, ஒப்பனை, நீட்சி 


ஆகியவை பற்றிக்‌ குறிப்பிடுகின்றன. 


கொங்குதேர்‌ வாழ்க்கை அம்சிறைத்‌ தும்பி 
காமம்‌ செப்பாது, கண்டது மொழிமோ: 
ப்யிலியது கெழீஇய நட்பின்‌, மயில்‌ இயல்‌, 
செறி எயிற்று அரிவை ௬௯ந்தலின்‌ 

நறியவும்‌ உளவோ, ந அறியும்‌ பூவே? (குறுந்‌.2) 


என்னும்‌ பாடலில்‌ தலைவன்‌, தலைவியின்‌ கூந்தல்‌ நலனைச்‌ சிறப்பித்துப்‌ 
பாராட்டூகின்றான்‌. இதில்‌ தும்பி பல வண்ண மலர்களின்‌ மணத்தினை அறிந்திருக்கும்‌ 
தன்மை உடையது அது தலைவியின்‌ கூந்தலைச்‌ சுந்றிச்‌ சுற்றி மொய்ப்பதற்குக்‌ 
காரணம்‌ மலரின்‌ மணத்தைவிடக்‌ கூந்தலுக்கு மிகுந்த மணம்‌ இருப்பதாலா? என 
வியக்கின்றான்‌ தலைவன்‌. 

பட்டினப்பாலையில்‌ தலைவன்‌ தலைவியின்மீது கொண்டூள்ள அன்பினைப்‌ 
பின்வரும்‌ அடிகள்‌ உணர்த்தும்‌. 

முட்டாச்‌ சிறப்பின்‌ பட்டினம்‌ பெறினும்‌ 


வார்இருங்‌ கூந்தல்‌ வயங்கிழை ஒழிய 
வாரேன்‌ வாழிய நெஞ்சே (பட்டினப்‌.218-220) 


காவிரிப்பூம்பட்டினத்தையே பரிசாகத்‌ தந்தாலும்‌ தலைவன்‌, அழகிய கூந்தலை 
உடைய தன்‌ தலைவியை விட்டூப்‌ பிரிந்து செல்ல மாட்டேன்‌ எனக்‌ கூறுகின்றான்‌. 
இரவினாலும்‌ இன்துயில்‌ அறியாது 
அஉறு துயரம்‌ எய்துப - தொழத்‌ 


தற்று நெய்தல்‌ நாறும்‌ 
பின்இருங்கூந்தல்‌ அணங்குற்றோய (ஐங்குறு. 173) 


மேற்கூறிய ஐங்குறுநூற்றுப்‌ பாடலில்‌ தலைவன்‌ தன்‌ தலைவியின்‌ கூந்தல்‌ நெய்தல்‌ 
மணமுடையது எனக்‌ கூறுகின்றான்‌. அத்தகையவளின்‌ மணம்‌ மிகுந்த கூந்தலின்‌ 
இன்பத்தை இனி எப்பொழுது பெறப்போகிறேன்‌ எனத்‌ தலைவன்‌ ஏங்குவதாகவும்‌, 
அவளிடம்‌ இன்பத்தைப்‌ பெறமுடியாமல்‌ அவன்‌ நோயுந்றவனாகியதாகவும்‌ 


உரைக்கிறநான்‌. இதனை அரவம்‌ தன்‌ மணியை இழந்து ௮ல்லலுநுவது போல்‌ அவள்‌ 


32 


நினைவுகள்‌ தன்னை இரவிலும்‌ துயில்‌ கொள்ளவிடாது துன்பம்‌ தருவதாக 
மொழிகின்றான்‌. தலைவியின்‌ கூந்தலால்‌ ௮ணங்குநற்நான்‌ தலைவன்‌ என்பது தலைவன்‌ 
படும்பாட்டை நமக்குக்‌ காட்டும்‌. 
3.1.7.1 கூந்தல்‌ - உவமைகள்‌ 

பெண்டிரின்‌ அழகான, நீண்ட, கறுத்த, மணம்‌ மிகுந்த கூந்தலைச்‌ சங்ககாலப்‌ 
புலவர்கள்‌ முதல்‌ இன்றைய படைப்பாளிகள்‌ வரை பல  உவமைகளோடு 
எடுத்துக்காட்டியுள்ளனர்‌. பெண்டிரின்‌ கூந்தலை மயிலின்‌ தோகை, ஆற்றின்‌ அறல்‌ 
(கருமணல்‌) இருள்‌, மை, மேகம்‌, நீலமணி ஆகியவற்றுடனும்‌ ஒப்புமைப்படுத்தியுள்ளனர்‌. 
1. கூந்தல்‌ - மயிலின்‌ தோகை 

“கலிமயில்‌ கலாவத்து அன்ன இவள்‌ ஒலி மென்‌ கூந்தல்‌” (நநீ.265:8-9) என்ற 
பரணரின்‌ வருணனையும்‌, “மென்சீர்க்‌ கலிமயிற்‌ கலாவத்தன்ன இவள்‌ ஒலிமென்‌ 
கூந்தல்‌” (குறுந்‌.225:6-7) என்ற கபிஹின்‌ வருணனையையும்‌ பெண்டிர்‌ கூந்தல்‌ மயில்‌ 
தோகையை ஒத்தது என உவமிக்கும்‌. இதே பொருண்மையில்‌, 

நெய்கனிந்து இருளிய கதுப்பின்‌ கதுப்புஎன 

மணிவயின்‌ கலாபம்‌, பரப்பி பல உடன்‌ 

மயில்‌ மயிற்‌ குளிக்கும்‌ சாயல்‌ (சிறுபாண்‌. 13-16) 
என்னும்‌ அடிகள்‌ விறலியரின்‌ நீண்ட அடர்ந்த கூந்தலை ஆண்மயிலின்‌ தோகைக்கு 
உவமையாகச்‌ சுட்டுகிறது. 
2. கூந்தல்‌ - அறல்‌ (கருமணல்‌) 

ஆற்றில்‌ அமைந்துள்ள கருமையான மணல்‌ மற்றும்‌ வரிவரியாகக்‌ காணப்படும்‌ 
மணநற்கோடுகள்‌ கூந்தலுக்கு உவமைப்படுத்தப்பட்டூள்ளன. 

காட்டு: 

உ அறல்‌ என அவிர்‌ வரும்‌ கூந்தல்‌ - ௮கநா.162:10 

உ அறலென நெறித்த கூந்தல்‌ - அகநா.213:23 


உ அறல்‌ மருள்‌ கூந்தல்‌ - அகநா.299:18 


33 


உ ஆரம்‌ நாறும்‌ அறல்போல்‌ கூந்தல்‌ - குறுந்‌.286:3 
உ நெறிகதுப்பு வாரும்‌ ௮றலாக - கலித்‌.98:14 
மேலும்‌, மெய்யுறு புணர்ச்சியை இலைமறைக்‌ காயாகக்‌ காட்டும்‌ பாடலுள்‌ கூந்தல்‌, 
உள்ளிக்‌ காண்பென்‌ போல்வல்‌ - முள்‌எயிற்று 
அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்வாய்‌, கமழ்‌ அகில்‌ 
அம்‌ நாறும்‌ அறல்போல்‌ கூந்தல்‌ 
பேர்‌ அமர்‌ மழைக்கண்‌ கொழிச்சி 
முரல்‌ முறுவலொடு மதைதய நொக்கே (குறுந்‌.286) 
எனப்‌ பாராட்டப்படுகிறது. முள்ளைப்‌ போன்ற கூரிய பற்களையும்‌, ௮முதம்‌ ஊறுகின்ற 
அழகிய சிவந்த வாயினையும்‌, மணம்‌ கமழும்‌ அகிற்புகையும்‌ சந்தனப்புகையும்‌ 
ஒருங்கு மணக்கின்ற கருமணலைப்‌ போன்ற கரிய கூந்தலையும்‌, பெரிய விரும்பத்தக்க 
குளிர்ச்சியுடைய கண்களையும்‌ உடைய தலைவியின்‌ புன்னகையோடு பொருந்திய 
செருக்கான பார்வையினை யான்‌ நினைத்த அளவில்‌ எதிரே தோன்றக்‌ காண்பேன்‌ 
எனத்‌ தலைவன்‌ கூறுகின்றான்‌. 
3. கூந்தல்‌ - கருமை 
கூந்தல்‌ இருளின்‌ நிறத்திற்கும்‌ அதனை ஒத்த நிறமான மை, மேகம்‌, நீலமணி 


ஆகியவற்றுடனும்‌ உவமைப்படுத்தப்பட்டூள்ளது. 


காட்டு: 
உ இருங்‌ ஐங்‌ ௯ந்தல்‌ - அ௮கநா.233:15 
உ இரும்பல்‌ கூந்தல்‌ -  குறுந்‌.191:2 
உ இருள்புரை ௯ந்தல்‌ - நந்.270:3 


உ குவை இருங்‌ கூந்தல்‌ - அகநா.197:10 


உ நாறு இருங்‌ ௯ூந்தல்‌ - கலித்‌.54:5 


34 


தலைவன்‌ கூற்றாக அமைந்த தலைவியின்‌ கருங்கூந்தல்‌ பற்றிய பாடல்‌: 


செந்நில மருங்கில்‌ பல்மலர்‌ தாஅய்‌, 

புலம்பு தூர்ந்து, இனிய ஆயின, புறவே- 

பின்‌ இருங்கூந்தல்‌ நஸ்லம்‌ புனைய, 

உள்ளுதொறும்‌ கலிழும்‌ நெஞ்சமொடு, 

முள்‌ எயிற்று அறிவை! யாம்‌ வுந்தமாறே. (இங்குறு.495) 


“முள்‌ போன்ற கூரிய பறந்களையுடையவளே! நின்னை நினையும்‌ பொழுதெல்லாம்‌ 
கலங்கும்‌ நெஞ்சத்தோடு நின்‌ பின்னுதற்கு அமைந்த கரிய கூந்தலிலே மலர்களைச்‌ 
சூட்டி அழகுறுத்துவதற்கு யாம்‌ வந்தபோது யாம்‌ வந்த செந்நிலப்‌ பரப்பெல்லாம்‌ 
பல்வகை மலர்களும்‌ பரவப்பெற்றுத்‌ எம்‌ தனிமைத்‌ தன்மை தீர்ந்து எமக்கு மிக்க 
இனிமை தந்தன” என்று தலைவன்‌ மொழிகிநான்‌. 
3.1.7.2 கூந்தல்‌ - ஒப்பனை 

மகளிர்‌ தூய்மையான நீரில்‌ நீராடிய பின்னர்‌ தங்கள்‌ கூந்தலைப்‌ பல்வகை 
வண்ணம்‌-மணம்‌ மிகுந்த மலர்களாலும்‌ முடிப்புகளாலும்‌ ஒப்பனை செய்து கொண்டனர்‌. 
இதனை, 


மண்ணாக்‌ கூந்தல்‌ மாசறக்‌ கழீஇ 

சில்போது கொண்டு பல்குரல்‌ அழுத்திய 

அந்நிலை புகுதலின்‌ மெய்‌ வருத்துறாஅ 

அவிழ்பு முடியினள்‌ கலைழடய 

மடமா அரிவை மதுழ்ந்து அயர்நிலையே (நுற்‌.8-12) 


என்னும்‌ நற்றிணைப்‌ பாடல்‌ அடிகள்‌ உணர்த்தும்‌. தலைவனைப்‌ பிரிந்த தலைவி 
நீராடவில்லையாதலால்‌ அவள்‌ கூந்தல்‌ மாசு நிறைந்ததாக இருந்தது. 

உ மணிஏர்‌ ஐம்பால்‌ மாசுஅறக்‌ கழீஇ - நநீ.366:4 

உ நறுவீ ஐம்பால்‌ மகளிர்‌ ஆடும்‌, தைஇத்‌ தண்கயம்‌ போல - ஐங்குறு.84:3-4 
என்னும்‌ சான்று மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலில்‌ பூசியுள்ள நெய்ப்‌ பிசுக்கு போகும்படி 
மாசற நீராடி பின்னர்‌ ௮க்கூந்தலில்‌ மணம்‌ மிகுந்த மஸஹ்கள்‌ ௮ணிந்து கொண்டனர்‌ 


என்பதைத்‌ தெளிவாக்கும்‌. 


35 


1. கூந்தல்‌ - தகரம்‌ 

கூந்தலுக்கு மட்டுமே பூசப்படும்‌ மயிர்ச்சாந்து (மயிர்ச்சந்தனம்‌) தகரம்‌ என்று 
சுட்டப்படூகின்றது. புதுமணப்பெண்‌ தன்‌ கூந்தலில்‌ தகரத்தின்‌ நறுமணத்தைக்‌ 
கொண்டதாகவும்‌ அத்தகைய குளிர்ச்சி பொருந்திய கூந்தலில்‌ மணம்‌ வீசக்கூடிய 


மலர்கள்‌ ௮ணிந்ததாகவும்‌ பின்வரும்‌ ௮கநானூற்றுப்பாடல்‌ குறிப்பிடுகின்றது. 


தகரம்‌ நாறும்‌ தண்றறுங்‌ கதுப்பின்‌ 
புதுமண மகடூட அயினிய௰ கழநகர்ப்‌ 
பல்கோட்டு அடுப்பில்‌ பால்‌உலை இரச (அகநா. 141:13-15) 


தகரமும்‌, மணம்‌ மிகுந்த மஸின்‌ நறுமணமும்‌ கொண்ட தலைவியின்‌ கூந்தலின்‌ 


இன்பத்தை விரும்பும்‌ பொருட்டு தலைவன்‌ காலம்‌ தாழ்த்தாது விரைந்து வந்தான்‌. 


நறுந்தண்‌ தகரமும்‌ நானமும்‌ நாறும்‌ 
நெறிந்த குரல்‌ கூந்தல்‌ நாள்‌ அணிக்கு ஒப்ப (கலித்‌.93:21-22) 


என்னும்‌ பாடல்‌ அடிகள்‌ தலைவி தன்‌ கூந்தலுக்குத்‌ தகரச்‌ சாந்தைப்‌ பூசிக்‌ 


கொண்டாள்‌ என்றும்‌ பின்னர்‌ நீராடி, புகையூட்டி மகிழ்ந்தாள்‌ என்றும்‌ சுட்டும்‌. 


மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலுக்குத்‌ தகரத்தினைப்‌ பயன்படுத்தியதை 


நெடூநல்வாடையும்‌ காட்டுகின்றது. 


கூந்தல்‌ மகளீர்‌ கோதை புனையார்‌ 

பல்இருங்‌ கூந்தல்‌ சில்மலர்‌ பெய்ம்மார்‌ 

தண்றறுங்‌ தகரமுளரி நெருப்பு அமைத்து 

இருங்காழ்‌ அகிலொடு அயிர்‌ புகைப்ப (நெடுநல்‌.53-5௦) 


குளிர்ச்சியின்‌ மிகுதியால்‌ மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலில்‌ மல்‌ மாலைகளை முடிந்து 
கொள்ளவில்லை. அவர்கள்‌ பலவாக ஒப்பனை செய்யப்பட்ட தங்கள்‌ கூந்தலில்‌ சில 
மலர்களை மட்டும்‌ செருகிக்‌ கொண்டனர்‌. மேலும்‌ கூந்தலுக்கு நறும்புகை 
ஊட்டூுவதற்காகக்‌ குளிர்ச்சியைத்‌ தரும்‌ தகரம்‌ (மயிர்ச்சந்தனம்‌) என்னும்‌ விறகில்‌ தீ 
மூட்டி அதில்‌ கரிய வயிரம்‌ பாய்ந்த அகில்‌ கட்டைகளையும்‌ வெண்ணிறமுடைய 
கண்டசருக்கரையினையும்‌ சேர்த்து இடப்பட்டூப்‌ புகை உண்டாக்கிக்‌ கூந்தலை 


ஆற்றினர்‌ என மேற்கூறிய சான்று காட்டுகின்றது. 


36 


2. கூந்தல்‌ - அகில்‌ / ஆரம்‌ புகை) 

தூய்மையான நீரினாலும்‌ நறுமணப்‌ பொருட்கள்‌ இடப்பட்ட நீரினாலும்‌ நீராடிய 
பின்னர்‌ ௮க்கூந்தலின்‌ ஈரத்தை உலர்த்துவதற்கு நறுமணம்‌ கமழும்‌ ௮கில்‌ அல்லது 
சந்தனக்‌ (வூம்‌) கட்டையை எரித்து அப்புகையில்‌ மகளிர்‌ தங்கள்‌ கூந்தலை 
உலர்த்தினர்‌. “கமழ்‌ அகில்‌ ஆரம்‌ நாறும்‌ அறல்போல்‌ கூந்தல்‌” (குறுந்‌.286:2-3) 
என்னும்‌ தொடர்‌ மகளிர்‌ அகிலும்‌ சந்தனமும்‌ புகைத்துக்‌ கருமணல்‌ போன்ற 
கூந்தலுக்கு மணத்தை ஊட்டினர்‌ என உய்த்துணர முடிகிறது. 
3. கூந்தல்‌ - கோதை மாலை 

மகளிர்‌ கூந்தலில்‌ சூட்டிக் கொள்ளும்‌ மாலை வகை கோதை எனக்‌ 
குறிக்கப்படுகின்றது. 


வண்டிபடுபு இருளிய தாழிருங்‌ கூந்தல்‌ 
சுரும்புஉண விரிந்த பெருந்தண்‌ கோதை (அகநா. 131:3-4) 


என்னும்‌ பாடல்‌ அடிகள்‌ மகளிர்‌ தம்‌ கூந்தலில்‌ வண்டுகள்‌ தேன்‌ உண்ணும்படி 
மலர்ந்த பூக்களாலாகிய கோதையினைச்‌ சூட்டியுள்ளனர்‌ என்பதைச்‌ சுட்டுகின்றது. 
மகளிர்‌ கூந்தலுக்குக்‌ கோதை சூட்டினர்‌ என்பதைக்‌ “கூந்தல்‌ மகளிர்‌ கோதை கூட்டும்‌” 
(நற்‌.145:3) என நற்றிணையும்‌ காட்டுகிறது. 

4. கூந்தல்‌ - கூழை 


மகளிர்‌ கூந்தலைக்‌ குறிக்கக்‌ கூழை என்னும்‌ சொல்‌ பயன்படுகிறது. 


நெறிபடு கூழைக்‌ கார்முதர்பு இருந்த 

வெறிகமழ்‌ கொண்ட நாற்றமும்‌ ௫ற்‌.368:5-6) 
தலைவி தன்‌ தலைமயிரை ஒரு சீரான முறையில்‌ முடிந்திருப்பதைக்‌ கூழை என்னும்‌ 
சொல்‌ குறிக்கின்றது. 

கொண்டல்‌ மாமழை குடக்கு ஏர்பு குழைத்த 

சிறுகோல்‌ இரை பெருந்‌ தண சாந்தம்‌ 


வகைசேசேர்ஜம்பால்‌ தகைபெற வரரி, 


புலர்விடத்து உதிர்த்த துகள்படு கழைப்‌ 
பெருங்கண்‌ ஆயம்‌ உவப்ப, துந்தை 


37 


நெடுந்தேர்‌ வழங்கும்‌ நிலவு மணல்‌ முற்றத்து 
புந்தொடு பெயரும்‌ ப்ரிவிலாட்டி 

அருளினும்‌ அமுளால்‌ ஆயினும்‌ பெரிது அழிந்து 
பின்னிலை முனியல்மா!- நெஞ்சே! (நற. [40:1-9) 


என்னும்‌ நற்றிணைப்‌ பாடல்‌ அடிகள்‌ சந்தனத்துடன்‌ நறுமணமிக்க பலவகைப்பட்ட 
பொருளையும்‌ சேர்த்துக்‌ குழைத்து அ௮ச்சாந்தினைக்‌ கூந்தலுக்குப்‌ பூசி, பின்னர்‌ 
அச்சாந்தம்‌ புலர்ந்து உதிர்க்கப்பட்ட துகள்‌ பொருந்தியதும்‌ ஜவகையாக 
வகுக்கப்பட்டதுமான கூழையைப்‌ பெண்கள்‌ முடிந்து கொண்டனர்‌ என அவர்தம்‌ 
ஒப்பனை விருப்பினையும்‌ தெரிவிக்கிறது. 
3.2 நுதல்‌ 

நுதல்‌ வளைவானது; பிறை போன்றது; நுண்ணிய வியர்வை அரும்பும்‌ இடம்‌ 
என்று புலவர்‌ பெருமக்களால்‌ வியந்து உரைக்கப்படும்‌ உறுப்பு ஆகும்‌. காதல்‌ 
கொண்ட தலைவியின்‌ மன அழுத்தத்தை வெளிப்படுத்தும்‌ உறுப்பாகவும்‌ நுதல்‌ 
விளங்குகின்றது. 

இலக்கியங்களில்‌ தலைவன்‌ தன்‌ காதலைத்‌ தலைவியிடம்‌ உணற்த்துவதற்குரிய 
உறுப்பாக நுதல்‌ விளங்குவதைச்‌ சான்றுவழி உணர முடிகின்றது. 

மதுரை மாநகரின்‌ மணங்கமழும்‌ காலைக்‌ கடைவீதியைப்‌ போல்‌ தலைவியின்‌ 
நுதல்‌ மணப்பதை நாள்‌அங்காடி நறுநுதல்‌ (௮கநா.93:10) எனத்‌ தலைவன்‌ தன்‌ 
நெஞ்சிற்குக்‌ கூறுகின்றான்‌. நுதல்‌, தேன்‌ மணக்கும்‌ புதிய மலரின்‌ மணத்தை 


உடையதாகத்‌ திகழ்கின்றது. 


உ அருவி ஆர்ந்த தண்நறுங்‌ காந்தள்‌ 
முகை அவிழ்ந்து ஆனா நாறும்‌ நறுநுதல்‌ - குறுந்‌.259:3-4 


உ சினை ண்‌ காந்தள்‌ நாறும்‌ நறுநுதல்‌ - அகநா.338:7 


உ குவளையொடு பொதிந்த குளவிநாறு நறுநுதல்‌ - குறுந்‌.59:3 


உ முல்லைப்‌ பகைமுகைத்‌ தாது நாறும்‌ நறுநுதல்‌ - குறுந்‌.323:4-5 


ஆகிய அடைத்தொடர்கள்‌ தலைவியின்‌ நுதலில்‌ காந்தள்‌, குவளை, குளவி, முல்லை 


ஆகிய மலர்களின்‌ மணம்‌ கமழ்வதாகக்‌ காட்டுகின்றன. 


38 


3.2.1 நுதல்‌ - நிலவு 
தலைவியின்‌ நுதலை நிலவுடன்‌ ஒப்பிட்டுக்‌ கூறும்‌ தலைவன்‌ கூற்றிலமைந்த 
மருதத்திணைப்‌ பாடல்‌: 
பிறை வனப்பு உற்ற மாசுஅறு திருநுதல்‌ 
நாறு இருங்கதுப்பின்‌ எம்காதலி வேறு உணர்ந்து 


வெரூஉம்‌ மான்‌ பிணையின்‌ ஒரீ 
யாரையோ! என்று இகந்து நிற்றதுவை (நற்‌.250:7-10) 


என்னும்‌ அடிகளில்‌ தலைவன்‌ திங்கட்‌ பிறையின்‌ அழகு பொருந்தி குற்றமற்று 
விளங்கும்‌ அழகுடைய நெற்றியும்‌, மணக்கும்‌ கரிய கூந்தலும்‌ கொண்டவள்‌ எம்‌ 
தலைவி எனக்‌ கூறுகிறான்‌. மேலும்‌, 


தலைவனைத்‌ தலைவியின்‌ நுதல்‌ படூத்தும்பாட்டை, 


மாக்கடல்‌ நடுவண்‌ எணநாள்‌ பக்கத்துப்‌ 

பசுவெண்‌ திங்கள்‌ தோன்றியாங்குக்‌ 

கதுப்பு அயல்‌ விளங்கும்‌ சிறுநுதல்‌ 

புதுக்கோள்‌ யானையின்‌ பிணீித்தற்றால்‌ எம்மே (குறுந்‌. 1293-0) 


என்னும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ விளக்கும்‌. எட்டாம்‌ நாளுக்குரிய திங்கள்‌ போன்றது 
தன்‌ தலைவியின்‌ நுதல்‌. கட்டுக்கடங்காமல்‌ இருக்கும்‌ யானையைப்‌ பிணித்தாந்போல்‌ 
தலைவியின்‌ கூந்தலாகிய கயிற்றால்‌ அவளுடைய நுதலாகிய கட்டூுத்தறியில்‌ தன்‌ 
நெஞ்சம்‌ பிணிக்கப்பட்டது எனத்‌ தலைவன்‌ குறிப்பது நோக்கத்தக்கது. 


3.2.2 நுதல்‌ - புணர்ச்சி 


பண்டைத்‌ தமிழரின்‌ திருமணத்தைப்‌ பதிவு செய்துள்ள அகநானூற்றுப்‌ 


பாடல்வழி தலைவியிடம்‌ தலைவன்‌ வெளிக்காட்டிய ஈடுபாடு புலப்படுகிறது. 


மண்ணுமணி அன்ன மாஇதழ்‌்ப்‌ பாவைத்‌ 
தணைறு முகையொடு வெணநூல்‌ குட்டி 
தூஉடையப்‌ பொலிந்து மேவரத்‌ துவன்றி 
மழைப்‌ டன்ன மணல்மலி பந்தர்‌ 
இழைஅணி சீறுப்பின்‌ பெயர்வியர்ப்பு ஆற்றித்‌ 
தமர்‌ நமக்கு ஈத்த தலைநாள்‌ இரவின்‌ 
உன்‌ நிங்கு கற்பின்‌ எம்‌ உயிர்உடம்‌ படுவி! 
முருங்காக்‌ கலிங்கம்‌ முழுவதும்‌ வைட, 


39 


பெரும்புழுக்‌ குற்ற நின்‌ பிறைநுதறீ பொறிவியர்‌ 
உறுவளி ஆற்றச்‌ சிறுவரை திறஎன 
ஆர்வநெஞ்சமொடு போர்வை வவ்வலின்‌ 
உறைகழி வாளின்‌ உருஏயெயர்ந்து இமைப்ப, 
மறை திறன்‌ அறியாள்‌ (அகநா. 136:13-25) 


சுற்றத்தார்‌ பெருவிருப்புடன்‌ ஒன்று கூடி மணவொலி மிக்க பந்தரிலே அணிகலன்‌, 
காப்பு நூல்‌, தூய ஆடை ஆகியவற்றால்‌ பொலிவு பெந்ற தலைவியை இல்லக்‌ 
கிழத்தியாக்கி அனுப்பினர்‌. அவ்விரவில்‌ தலைவியின்‌ வியர்த்த நுதலின்‌ தன்மை 
கண்டு வருந்தி, “மிக்க புழுக்கத்தால்‌ நின்‌ பிறை நுதலில்‌ அரும்பிய வியர்வையைக்‌ 
காற்று வீசிப்‌ போக்க விரும்புகிறேன்‌ என்றுரைத்துப்‌ போர்த்திய அவள்‌ புத்தாடையை 
அன்புடை நெஞ்சமொடூ தலைவன்‌ அ௮கற்றியபோது அவள்‌ புத்தழகு வெளிப்பட்டதை 
நினைவு கர்கிநான்‌. 
3.2.3. நுதல்‌ - பிரிவு 
தலைவியின்‌ ஒளிமிக்க நுதல்‌ பசலையால்‌ வாடூவதைச்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ 

பதிவு செய்திருக்கின்றன. 

உள்ளிய மருங்கின்‌ உள்ளம்போல 

வந்து நின்றனரே காதலர்‌ நந்துறந்து 

என்னுழி யதுகொல்‌ தானை - பஸ்நாள்‌ 


அன்னையும்‌ அறிவு அணங்கி 
நல்நுதல்‌ பாஅய பசலை நோயே? (அகநா.317:20-24) 


என்னும்‌ அகநானூற்றுப்‌ பாடல்‌ தலைவியின்‌ நிலையை உரைக்கும்‌. அவள்‌ தன்‌ 
உள்ளத்தில்‌ தலைவன்‌ விரைவில்‌ வரவேண்டும்‌ என நினைக்கின்றாள்‌. அவள்‌ 


நினைத்தவிடத்து அவனும்‌ அவள்‌ முன்‌ வந்து நின்றான்‌. அவனைப்‌ பார்த்த நொடியே 


அவளைப்‌ பல நாட்களாக வருத்திய பசலை நோய்‌ மறைந்து ஒழிந்தது. இதனைப்‌ 
போன்று மற்றொரு அகநானூற்றுப்‌ பாடலும்‌ தலைவனின்‌ வரவால்‌ தலைவியின்‌ 
பசலை நீங்கியதைச்‌ சுட்டும்‌. 

புகழ்குறி கொண்ட பொலந்தார்‌ அகலத்து 

தண்கமழ்‌ சாந்தம்‌ நுண்துகள்‌ அணிய 

வென்றிகொள்‌ உவகையொடு புகுதல்‌ வேண்டின்‌ 

யாண்டுறை வதுகொல்‌ தானே- மாண்ட 


40 


பொதுஉறழ்‌ கொண்ட உண்கண்‌ 
ததிலாட்டி திருநுதற்‌ பசப்பே? (அகநா.354:9-14) 


இவ்வடிகள்‌, போர்‌ காரணமாகப்‌ பிரிந்து சென்று, தனக்குரியவளைப்‌ புணரும்‌ பொருட்டு 
வேட்கையோடு அழகிய மாலையை அணிந்தும்‌, மார்பிலே குளிர்ந்த சந்தனத்தைப்‌ 
பூசிய தோற்றத்தோடும்‌ வெற்றிக்‌ களிப்போடூும்‌ இல்லத்திற்கு மீண்டு வருகிறான்‌ 
தலைவன்‌. ௮வனைக்‌ கண்ட பொழுதில்‌ ௮வளது பசலை நீங்கியது என்கிறது. 
முயங்கிய கைகளை அளக்கப்‌ பசந்தது 
பைந்தொடி பேதை நுதல்‌ (குறள்‌. 1238) 

காமத்துப்‌ பாலில்‌ தலைவியைத்‌ தழுவிய நிலையில்‌ தலைவன்‌ கைகள்‌ இருந்தன. 
அணைத்திருந்த கையைச்‌ சற்றே தளர்த்தியவுடனே தலைவியின்‌ நுதலில்‌ பசலை 
படர்ந்ததாகக்‌ குறிப்பிடூகின்றார்‌. இதில்‌ தலைவனின்‌ பிரிவைத்‌ தலைவியால்‌ ஒரு 
நொடி கூடத்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியாத நிலை சுட்டப்படூகின்றது. 

மேற்குறித்த பதிவுகள்‌ எல்லாம்‌ மகளிர்‌ ௮கத்தை வெளிப்படுத்தும்‌ விதத்தில்‌ 
நுதலில்‌ பசலை படர்ந்த நிலையும்‌ அதற்கு மருந்தாகப்‌ புணர்ச்சியை 
மறைபொருளாகக்‌ குறிப்பதையும்‌ அறிய முடிகின்றது. 
3.3 கண்‌ 

உயிரினங்களின்‌ புலன்கள்‌ அனைத்தும்‌ பயன்பாடு கருதி இயற்கையால்‌ 
படைக்கப்பட்டவை. ஐம்புலன்கள்‌ என இவற்றின்‌ எண்ணிக்கையைத்‌ தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ குறிக்கின்றன. ஜம்புலன்களுள்‌ தலையாய சிறப்புடையது கண்‌. 
உணர்ச்சிகளின்‌ வாயில்‌ கண்கள்‌ என்பர்‌. தமிழ்‌ இலக்கியங்களில்‌, குறிப்பாக ௮௧ 
இலக்கியங்களில்‌ காட்சிப்‌ புலன்‌ பந்றிய செய்திகள்‌ நிரம்ப உள்ளன. பெண்ணின்‌ 
விழிகளைப்‌ பற்றிப்‌ பேசாத, நலம்‌ பாராட்டாத புலவர்கள்‌ இல்லை எனலாம்‌. 

மொழியில்லாமல்‌ எண்ணங்களை எடுத்துரைத்துத்‌ தலைவன்‌ தலைவியின்‌ 


உள்ளக்கிடக்கையை உணர்த்தும்‌ ஊடகமாகும்‌ கண்கள்‌ பற்றிய சங்க௮க இலக்கியப்‌ 


பதிவுகள்‌: 
உ அலமரும்‌ கண்‌ நநீ.269:6 
உ அழுது ஓவா உண்கண்‌ - ஜங்குறு.208:5 


41 


உ ஒழுகு கண்‌ - குறுந்‌.366:6 


உ கயலெனக்‌ கருதிய உண்கண்‌ - ஐங்குறு.36:4 
உ குவளை உண்கண்‌ - குறுந்‌.167:3 
உ கொலை உண்கண்‌ - கலித்‌.108:53 
உ தாமரைக்கண்‌ - கலித்‌.39:2 
உ நீர்வார்‌ கண்‌ - நந்‌.143:5 

உ நெய்தல்‌ உண்கண்‌ - நற்‌.113:7 

உ பனிவார்‌ கண்‌ - அகநா.77:19 
உ மழைக்கண்‌ - அகநா.83:14 


தலைவியின்‌ விழிகளின்‌ வண்ணம்‌, வடிவம்‌, செயல்திறன்‌, தன்மை ஆகியன 
பல்நோக்கில்‌ வெளிப்படுவதை இவை உணர்த்தும்‌. 
3.3.1 கண்‌ - காமம்‌ 

கண்‌ தர வந்த காம ஒள்ளெரி எனக்‌ கண்ணையும்‌ காமத்தையும்‌ 
இயைபுபடுத்துவர்‌ கவிஞர்‌. சங்க இலக்கிய அடைகள்‌ வாசிப்பவரை ஆட்படூத்துபவை. 


எடுத்துக்காட்டாக, 
அறிகரி பொய்த்தல்‌ ஆன்றோர்க்கு இல்லை 
குறுகல்‌ ஓம்புமின்‌ சிறுகுடிச்‌ செலவை 
இதற்கு இது மாண்டது என்னாது அதற்பட்டு 
ஆண்டி ஒழிந்தன்றே மாண்தகை நெஞ்சம்‌ 
மயிற்கண்‌ அன்ன மாண்முடிப்பாவனை 
நுண்வலைப்‌ பரதவர்‌ மடமகள்‌ 
கண்வலைப்படுஉம்‌ கான லானை (குறும்‌. 184) 


என்னும்‌ குறுந்தொகைப்‌ பாடலில்‌ தலைவன்‌ தன்‌ நெஞ்சம்‌ தன்னிடம்‌ இல்லாது, 
தலைவியிடம்‌ சிக்கிக்‌ கொண்ட நிலையை உரைக்கின்றான்‌. வலையில்‌ மீன்கள்‌ 
அகப்படூுவதுபோல, அவள்‌ கண்வலையில்‌ தன்‌ நெஞ்சம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டதாகவும்‌, 


அது தன்னிடம்‌ திரும்பாது அவளிடம்‌ தங்கியதாகவும்‌ கூறுகிறான்‌. பரதவர்‌, வலையில்‌ 


42 


மீனை அ௮கப்படுத்த, பரதவர்‌ மடமகள்‌ கண்‌ வலையில்‌ தன்னை அகப்படுத்தியதாகக்‌ 
காட்டும்‌ செய்தி குறிக்கத்தக்கது. 
மெய்யுறு புணர்ச்சிக்குப்பின்‌ தலைவியைப்‌ பிரியும்‌ தலைவன்‌ அவளின்‌ 

மையுண்ட கண்ணைப்‌ பலமுறை நோக்கிச்‌ செல்கின்றான்‌. இதனை, 

ஐவகை வகுத்த கூந்தல்‌ ஆயநுதல்‌ 

மைஈர்‌ ஓதி மடஷுீர்‌, நும்வாய்ப்‌ 

பொய்யும்‌ உளவோ? எற்றனன்‌ பையெனப்‌ 

ப்ரிமுமகு தவிர்த்த தேரன்‌, எதிர்‌ மறுத்து, 

நின்மகள்‌ உண்கண்‌ பல்‌ மாண்‌ நோக்கிச்‌ 

சென்றோன்‌ மன்ற, அக்குன்று கழலவோனை (அகநா.48:17-22) 
என்னும்‌ ௮கநானூற்று அடிகள்‌ சுட்டுகின்றன. இத்தகு பொருண்மையின்‌ அமைந்த “பூ 


ஒத்து அலமரும்‌ தகையவே ஒத்து” எனத்‌ தொடங்கும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌, 


கதேமொழித்‌ திரண்ட மென்தோள்‌, மாமலைப்‌ 
ப்ரீ வித்திய ஏனல்‌ 
குர்‌ ஓப்புவாள்‌, பெருமழைக்‌ கண்ணே (குறுந்‌. 72:3-5) 


எனத்‌ தலைவன்‌ உணர்வை வெளிப்படுத்துகின்றது. பூவினையொத்த அழகிய 
கண்களைக்‌ கொண்ட தலைவி சுழலும்‌ கண்களால்‌ தன்னை நோக்கியதாகவும்‌, 
அவள்‌ பார்வை கொல்லும்‌ ௮அம்பினைப்‌ போல்‌ தாக்கியதாகவும்‌, அதன்‌ மூலம்‌ 
தனக்குக்‌ காமநோய்‌ ஏற்பட்டதாகவும்‌ தலைவன்‌ சொல்லுகின்றான்‌. 

பாலைத்திணையில்‌ செலவு அழுங்கிய துறையில்‌ சிறைக்குடி ஆந்தையார்‌ 
பாடல்‌ வருமாநு: 


ஓடுமீன்‌ வழியின்‌ கெடுவ; யானே 

விழுந்‌ வியலகம்‌ தூணி ஆக 

எழுமான்‌ அளக்கும்‌ விழுநெதி பெறினும்‌ 
கனங்குழைக்கு அமர்த்த சேயரி மழைக்கண்‌ 
அமர்ந்து இனிது நோக்கமொடு செகுத்தனென்‌; 
எனைய ஆகுக! வாழிய பொருளை! (௫றீ.16:6-11) 


இப்பாடலில்‌ தலைவன்‌, பொருளின்‌ நிலையாமையை எடுத்துச்‌ சொல்லி, தலைவியின்‌ 
நோக்கைத்‌ தவிர தனக்கு இந்நிலவுகில்‌ வேறு எந்தச்‌ செல்வமும்‌ இனிமையானதன்று 
என்கின்றான்‌. 


43 


குறிஞ்சித்‌ திணையில்‌ அமைந்த பெருங்கெளசிகனார்‌ பாடல்‌ வருமாநு: 


பொருல்‌ ஆயமோடு அருவி ஆடி 
நீர்துலைச்‌ சிவந்த பேயர்‌ மழைக்கண்‌ 
குறியா நோக்கமொடு முறுவல்‌ நல்கி, 
மனைவயின்‌ பெயர்ந்த காலை, நினைழஇய 
நினக்கோ அறியுநள்‌- நெஞ்சே! (நுற்‌.44:1-5) 


*மலைநாடனின்‌ அன்புநிறை மகள்‌ ஒப்பற்ற தோழியர்‌ கூட்டத்தோடு அருவியின்கண்‌ 
ஆடி, அங்கு நீரால்‌ ௮லைக்கப்பட்ட நிலையில்‌ சிவந்த பெரிய விருப்பத்திற்குரிய 
குளிர்ந்த கண்களின்‌ குறிக்‌ கொண்டு நோக்காத பார்வையையும்‌ புன்னகையையும்‌ 
நமக்குத்‌ தந்து தன்‌ மனையிடத்துச்‌ சென்று விட்டாள்‌. அதன்‌ பின்னர்‌ அவளைக்‌ 
கருதி வந்த நின்னாலோ அவள்‌ அறியத்‌ தகுந்தவள்‌? முன்னரே அன்றோ கைப்பற்றிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌” எனத்‌ தலைவன்‌ நெஞ்சிடம்‌ பேசுகின்றான்‌. 

தலைவியின்‌ கண்கள்‌ கொலைத்‌ தொழிலைச்‌ செய்யும்‌ தன்மையுடையனவாகத்‌ 
தலைவன்‌ கூற்றுப்‌ பாடல்கள்‌ சொல்கின்றன. செவ்வரி படர்ந்த தலைவியின்‌ 
மழைக்கண்ணின்‌ கடைப்பார்வையில்‌ கன்‌ நெஞ்சம்‌ வருந்தியதாகக்‌ கூறுகிறான்‌ (நற்.75). 


கண்டார்‌ உயிருண்ணும்‌ தோற்றத்தான்‌ பெட்டகைப்‌ 
பேதைக்கு அமர்த்தன கணை (குறள்‌. 1084) 


என்கின்றான்‌ குறள்‌ காட்டும்‌ தலைவன்‌. 
3.3.2 கண்‌ - பசலை 


இருறொக்கு இவனாண்கண்‌ உள்ளது ஒருநோக்கு 
நறொய்”ோக்குஒன்று அந்றோய்‌ மருந்து (குறள்‌. 1091) 
உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும்‌ ஆற்றல்‌ கொண்ட மையிட்ட தலைவியின்‌ கண்களில்‌ 
இருவகைப்‌ பார்வையுள்ளது. ஒரு பார்வை எனக்குக்‌ காதல்‌ நோயை உண்டாக்க, 
மற்றொரு பார்வையோ அ௮க்காதல்‌ நோயைத்‌ தணிக்கும்‌ மருந்தாக விளங்கும்‌ என்பது 
குறட்பாவின்‌ பொருள்‌. 
அகஜஇலக்கியத்தில்‌ தலைவனைப்‌ பிரிந்த தலைவியின்‌ கண்கள்‌ 


காமநோயினால்‌ பசலை பாய்ந்த நிலையைப்‌ பல பாடல்கள்‌ விவரிக்கின்றன. 


44 


காட்டுகள்‌: 


உ அ௮ல்குபடர்‌ உழந்த ௮ரிமதர்‌ மழைக்கண்‌ - நந்்‌.8:1 

உ கொன்றைப்‌ பூவின்‌ பசந்த உண்கண்‌ - ஐங்குறு.500:1 
உ பாடு இன்றிப்‌ பசந்தகண்‌ - கலித்‌.16:1 

உ பொன்‌ எனப்‌ பசந்தகண்‌ - கலித்‌.77:12 
உ மாண நலம்‌ இழந்த என்கண்‌ - ஐங்குறு.458:4 


கண்ணும்‌ தோணாம்‌ தணைறறுங! கதுப்பும்‌ 

பழுலம்‌ இழுந்து பசலை பாய 

இன்னுயிர்‌ பெரும்‌ பிறிது ஆயினும்‌ என்னதூஉம்‌ 
பலவேன்‌ வாழி தோழி (நறீ.219:1-4) 


என்னும்‌ தாயங்கண்ணனார்‌ பாடல்‌ பிரிவினை ஆற்றாத தலைவியின்‌ மேனியில்‌ பசலை 
பாய்ந்ததால்‌ அவள்‌ கண்களும்‌ தோளும்‌ பழைய அழகினை இழந்தமையும்‌, பிரிவு 
நீட்டிக்குமெனில்‌ உயிர்‌ பிரிவதாயினும்‌ பிரியட்டூம்‌ எனத்‌ தலைவி புலம்பும்‌ நிலையை 
உணர்த்துகிறது. 
3.4 எயிறு / பல்‌ 

அகஜஇலக்கியங்களில்‌ எயிறு, பல்‌ ஆகிய இரு சொந்களும்‌ ஒரே உறுப்பைக்‌ 
குறிக்கவும்‌ பல இடங்களில்‌ இரண்டும்‌ தனித்தும்‌ பயன்படூத்தப்பட்டூள்ளன. சங்க ௮௧ 
இலக்கியங்களில்‌ பல இடங்களில்‌ தலைவியை விளிக்கும்‌ நிலையில்‌ எயிற்றாய்‌, 
எயிற்றோயே என்றும்‌, பொதுப்படையாக எயிறு, எயிற்று என்றும்‌ சிற்சில இடங்களில்‌ 
எயிற்றவர்‌ என்ற சொல்‌ பயன்பாடுகள்‌ புலவர்களால்‌ கையாளப்பட்டிருக்கின்றன. 

இம்மையும்‌ மறுமையும்‌ இணைய விரும்பும்‌ தலைமக்கட்கு எயிறு நீர்‌, அமிழ்தம்‌ 
என்பதால்‌ எயிறு பற்றிய அடை அகப்பாடல்களில்‌ இழைந்து கிடக்கின்றது. அவற்றுள்‌ 
சில: 

உ இலங்கு எயிறு - குறுந்‌.126:4 


உ க்ர்‌ எயிறு - நந்‌.204:6 


45 


உ முத்து உறைக்கும்‌ எயிறு - ஐங்குறு.135:2 
உ முள்‌ உறழ்‌ முளை எயிறு - கலித்‌.4:13 
உ வைஏர்‌ வால்‌ எயிறு - அகநா.237:17 


அழகு, இளமை, முறுவல்‌ வடிவம்‌ ஆகிய பொருண்மையில்‌ பல்‌ பற்றிய 


அடைகள்‌: 
உ ஏர்வெண்பல்‌ 2 நற்‌.179:10 
உ செறிமுறை வெண்பல்‌  - குறுந்‌.337:3 
உ நிரைவெண்பல்‌ - கலித்‌.142:9 
உ முகை வெண்பல்‌ - கலித்‌.31:20 
தலைவியின்‌ பற்களுக்கு முல்லை மலரின்‌ வெண்ணிறமும்‌, கூர்மையான 


முகைப்பகுதியும்‌ உவமையாகக்‌ கூறப்படுகின்றன. இதனை, 


மனை இள நொச்சி மெளவல்‌ வால்‌ முகைத்‌ 

துணை நிரைத்தன்ன மாவீழ்‌ வெண்பல்‌ 

அவ்வயிற்று அகன்ற அல்குல்‌ தைதத்‌ 

தாழ்மென்‌ ௯ந்தல்‌ தடமென்‌ பணைத்தோள்‌ 

மடந்தை மாண்‌ நலம்‌ புலம்ப சேய்நாட்டுச்‌ 

செல்லல்‌ என்று யான்‌ சொல்லவும்‌ ஓல்லாய்‌ (அகநா.21:1-6) 


என்னும்‌ அடிகள்‌ எடுத்துரைக்கும்‌. முல்லையின்‌ வெள்ளிய அரும்புகளுள்‌ ஒத்தவற்றை 
நிரைத்து வைத்தது போல்‌ தலைவியின்‌ வெள்ளிய பற்கள்‌ வரிசையாக 
அமைந்திருப்பதைப்‌ பாடலடிகள்‌ குறிப்பிடுகின்றன. குறிஞ்சித்‌ திணையில்‌ அமைந்த 


குறுந்தொகைப்‌ பாடல்‌ ஈண்டு எடுத்துக்காட்டும்‌ பான்மைத்து. 


சிறுவெள்‌ அவின்‌ அவ்வரிக்‌ குருளை 

கானயானை அணங்கி யாங்கு - 

இளையள்‌ முளைவாள்‌ எய]ந்றள்‌ 

வளையுடைக்‌ கையள்‌ - எம்‌ அணங்கியோளை (குறுந்‌. 119) 


இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்‌ நீங்கும்‌ தலைமகன்‌, சிறிய வெண்ணிறப்‌ பாம்பின்‌ 


அழகிய கோடுகளையுடைய குட்டியானது காட்டு யானையை வருத்தினாந்போல 


46 


இளமையுடைய தலைவியின்‌ மூங்கில்‌ முளை போன்ற ஒளியுடைய பற்கள்‌ தன்னை 
வருத்தியதாகக்‌ கூறுகின்றான்‌. 
3.4.1 எயிறு - நீர்‌ 


கரும்பின்‌ இனிமை போல தலைவியின்‌ எயிறுநீர்‌ தீஞ்சுவையாக இருப்பதை, 


இருங்கண்‌ ஞாலத்து ஈண்டிப்யப்‌ பெருவளம்‌ 
ஒருங்குடன்‌ இயைவது ஆயினும்‌, கரும்பின்‌ 

கால்‌ஏறி கழகைக்‌ கண்‌ அயின்றன்ன 

வால்‌எயிறு ஊறிய வசைதஇில்‌ தம்நர்க்‌ 

ககோல்‌அமை குறுந்தொடிக்‌ குறுமகள்‌ ஒழிய 
ஆள்வினை மருங்கில்‌ பிரியார்‌ - நாணாம்‌ 

உறல்‌ முறை மரபின்‌ கூற்றத்து 

அறல்இல்‌ கோள்‌ நற்கு அறிந்திசினோே (குறுந்‌.267) 


என்னும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ உணர்த்தும்‌. கரும்பின்‌ அடிப்பகுதியிலுள்ள 
கணுக்களை வெட்டி எறிந்து விட்டு ௮தனிடைப்பட்ட துண்டங்களை உண்டால்‌ 
எத்தகைய இனிமையான சுவையிருக்குமோ அதனைப்‌ போன்ற சுவையுடையது 
தலைவியின்‌ வாலெயிறு ஊறிய நீர்‌. எனவே, அத்தன்மையளை விட்டுப்‌ பிரிவதற்கு 
மனமில்லை என்கிறான்‌ தலைவன்‌. 

பொருள்வயிற்‌ பிரிந்த தலைவன்‌ தலைவியின்‌ அழகிய கூரிய எயிற்றில்‌ ஊறும்‌ 
நீரினைப்‌ பருகும்பொருட்டு விரைந்து வருவான்‌ எனத்‌ தோழி கூறுகின்றாள்‌. இதைப்‌ 


புலவர்‌ தம்‌ பாடல்‌ பதிவு செய்துள்ள முறைமை பின்வருமாறு: 
பனல்பொரு புதவின்‌, உறுந்தை எய்தினும்‌ 
வினைபொரு ளாகத்‌ தவீிரலர்‌ - கடைசிவுந்து 
ஐய அமர்த்த உண்கண்‌ நின்‌ 
வைஏர்‌ வால்யறு ஊறிய நீரே (அ௮கநா.237:14-17) 


பாலொடு தேன்கலற்‌ தற்றே பனிமொழி 
வாலெயிநு ஊறிய நர்‌ குறள்‌.1121) 


என்கின்றான்‌ குறள்‌ தலைவன்‌. 


47 


3.4.2 எயிறு - முறுவல்‌ 
மக்களின்‌ உணர்வு வெளிப்பாட்டைச்‌ சுட்ட எயிறு/பல்‌ பெரும்‌ உதவி புரிவது 
இலக்கியப்‌ பதிவுகள்‌ வழி புலனாகின்றன. மகிழ்ச்சி வெளிப்பாட்டினை முறுவல்வழிச்‌ 
சுட்டிக்காட்டும்‌ நந்நிணைப்பாடல்‌: 
லம அணற்‌ காளை பொய்‌ புகலாக 


அருஞ்சுரம்‌ இறந்தனள்‌ என்ப - தண்‌ 
முருந்து ஏர்வெண்பல்‌ முகிழ்நகை திறந்தே ௬ந்‌.179:8-10) 


முருந்து (மயிந்பீலியின்‌ அடிப்பகுதி) போன்ற தன்‌ வெண்மையான பந்களிலே 
தோன்றும்‌ சிரிப்பின்வழி தலைவி உடன்போக்கில்‌ பெருமகிழ்ச்சி உற்றதை நன்கு 
அறிய முடிகின்றது. 

நெய்தந்கலியில்‌ அமைந்த  நல்லந்துவனாரின்‌ பாடல்‌ தலைவியினுடைய 
முறுவல்‌ சிறப்பினைச்‌ செப்புகின்றது. 


ஒள்நுதல்‌ ஆயத்தார்‌ ஓராங்குத்‌ திளைப்பினும்‌ 
முள்நுனை தோன்றாமை முறுவல்‌ கொண்டுஅடக்கி தன்‌ 
கண்ணினும்‌ முகத்தினும்‌ நகுபவள்‌; பெண்‌ இன்றி 
யாவறாும்‌ தண்குரல்‌ கேட்ப நிரை வெண்பல்‌ 

மீயர்‌ தோன்ற நகாஅ௮ நக்காங்கே (கலித்‌.142:6-10) 


ஒள்ளிய நுதலினை உடைய தோழிமார்‌ எல்லோரும்‌ ஒருசேரக்‌ கூடி விளையாடும்‌ 
நிலையிலும்‌ கூரிய தன்‌ பல்லின்‌ நுனி தோன்றாமல்‌ முறுவல்‌ கொண்டு ௮தனை 
உள்ளடக்கி நகுதற்‌ குறிப்பினைப்‌ பிறர்‌ அறியாமல்‌ தன்‌ கண்ணாலும்‌ முகத்தாலும்‌ 
நகுபவள்‌. இப்பொழுது பெண்‌ தன்மை இன்றி, தன்னுடைய மென்மையான சொற்களை 
எல்லோரும்‌ கேட்கும்படி கூறுகின்றாள்‌. இதந்கு நிரைத்த வெண்பற்களின்மேல்‌ எயிறு 
தோன்றப்‌ பெருகச்‌ சிரிக்கின்றாள்‌ என்று உரையாசிரியர்‌ விளக்கம்‌ தருவர்‌. பல்‌ 
மட்டுமன்றி கண்‌, முகம்‌ இவையும்‌ உணர்வு வெளிப்பாட்டிந்கு ஒத்துழைப்பதையும்‌ 


சிரிப்பின்‌ பல்வேறு நிலைகளையும்‌ பாடல்‌ காட்டுகின்றது. 


48 


35 தோள்‌ 

தலைமக்களின்‌ தோற்றப்‌ பொலிவு, எழுச்சி, எடுப்பான தன்மை ஆகியவற்றை 
வெளிப்படுத்துவதில்‌ பெரும்‌ பங்கு வகிப்பவை தோள்களாகும்‌. ஆறுதல்‌, அரவணைப்பு 
எனப்‌ பல உள்ளுணர்வுத்‌ தன்மைகளைச்‌ சுட்டும்‌ பாங்குடையவை தோள்கள்‌. புலவர்‌ 
பெருமக்கள்‌ தலைமக்களைப்‌ பந்றிய வருணனையில்‌ இவ்வுறுப்புக்குச்‌ சிறப்பிடம்‌ 


தந்துள்ளனர்‌. தோள்கள்‌ பந்றிய பதிவுகளுள்‌ சில: 


உ கரும்புடைத்‌ தோள்‌ - நநீ.39:11 

உ காரிகைத்‌ தோள்‌ - கலித்‌.106:41 
உ சாய்‌ இறைப்பணைத்தோள்‌ - ஐங்குறு.481:1 
உ சுரிவளை பொலிந்த தோள்‌ - குறுந்‌.260:3 


உ நெறி இருங்கதுப்பு நண்டதோள்‌ - நந்.387:1 


உ பணை எழில்‌ நெகிழ்‌ தோள்‌ - குறுந்‌.357:2 
உ வருந்து தோள்‌ - கலித்‌.48:9 
உ வேய்‌ புரை பணைத்தோள்‌ - அகநா.2:11 


இத்தன்மைத்தான தலைவியின்‌ தோளின்‌ முயக்கத்தைத்‌ தலைவன்‌ விரும்பியதாகவும்‌ 
(அகநா.112:10) அத்தகைய தோளினை அடைந்து மகிழ்ந்ததாகவும்‌ (௮கநா.87:16) 
தோளில்‌ துயின்ற நிலையையும்‌ (௮கநா.63:16) பல பதிவுகள்‌ சுட்டுகின்றன. 
3.5.1 தோள்‌ - புணர்ச்சி 
விரிகடல்சூழ்‌ உலகை வெற்றி கொள்ளும்‌ வீரம்மிக்க தலைவன்‌ அன்பில்‌ 
குழைந்து தலைவியின்‌ தோளில்‌ பொருந்துவதைப்‌ பெரிதும்‌ விரும்பினான்‌. இதனை, 
விரிதிரைப்‌ பெருங்கடல்‌ வளைஇய உலகமும்‌ 
அரிதுபெறு சிறப்பின்‌ புத்தேள்‌ நாடும்‌ 
இரண்டும்‌ தூக்கின்‌ சீ; சாலாவே 
பூப்போல்‌ உண்கண்‌ பொன்போல்‌ மேனி 


மாண்வரி அல்குல்‌ குறுமகள்‌ 
தோள்மாறு படூஉம்‌ வைகலொடு எமக்கே. (குறுந்‌. 101) 


49 


எனப்‌ பாடல்‌ அறிவிக்கும்‌. உலகம்‌, தான்‌ வாழும்‌ நாடு இரண்டையும்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கும்‌ தலைவன்‌, தலைவியின்‌ மலர்க்கண்களுக்கு இவை ஈடாகா என்கின்றான்‌. 
அவள்‌ மலர்க்கண்களே அவன்‌ கண்முன்‌ நின்று அவனை ஆட்டிப்‌ படைக்கின்றன. 
நாடும்‌ உலகமும்‌ இருந்தும்‌ தலைவனைக்‌ கொள்ளை கொள்ளும்‌ தலைவியின்‌ 
கண்கள்‌ மட்டுமல்ல தோளும்‌ தலைவனை வாட்டுகின்றன. 
3.5.2 தோள்‌ - ஜயம்‌ 

தோழி-தலைவி பாத்திரங்கள்‌ சங்க அகஇலக்கியங்களில்‌ பெரிதும்‌ 
போற்றப்படுபவை. உயிரன்ன நட்பு கொண்ட இவர்களின்‌ தோழமையை - இடுக்கண்‌ 
களையும்‌ நட்பை உணர்த்தும்‌ கீழ்வரும்‌ பாடல்‌ சிறப்பானது: 


வரைவிடை மெலிவு ஆற்றுவிக்கும்‌ தோழி தலைவனிடம்‌, 


உறுபகை பேணாது இரவின்‌ வந்து, இவள்‌ 
பொறிகிளர்‌ ஆகம்‌ புல்ல தோள்‌ சேர்பு 

அறுகாற்‌ பறவை அளவுஇல்‌ மொய்த்தலின்‌, 
கண்கோள்‌ ஆக நொக்கி, “பண்டும்‌ 
இனையையோ? என வினவினள்‌, யாயே, 

அதன்‌ எதிர்‌ சொல்லாளாகி, அல்ல்து 

என்முகம்‌ நோக்கியொளை: “அன்னாய்‌! 

யாங்கு உணர்ந்து உய்குவள்கொல்‌? என, மடுத்த 
சாந்த ஷொெகிழி காட்டி 

ஈங்கு ஆயினவால்‌' என்றிசின்‌ யானை. (நற்‌.55:3-12) 


தலைவன்‌ இரவில்‌ வந்து தலைவியைக்‌ கூடி மகிழ்ந்தான்‌. இதனால்‌ ௮வள்‌ தோளில்‌ 
புதுமணம்‌ கமழ்ந்ததால்‌ வண்டுகள்‌ தோளைச்‌ சுற்றி மொய்த்தன. அது கண்ட 
அன்னை, “வண்டுகள்‌ மொய்ப்பதந்கான காரணம்‌ என்ன?” எனக்‌ கேட்டபொழுது, 
அடுப்பிலிட்ட சந்தன விறகினைக்‌ காட்டி இதன்‌ மணத்தால்‌ வண்டுகள்‌ அவள்‌ 
தோளில்‌ மொய்த்தன என்கின்றாள்‌ தோழி. இப்பாடல்‌ தாயின்‌ ஐயத்தை 


மிகுதிப்படூத்தும்‌ காரணியாய்த்‌ தோள்‌ விளங்கியதைக்‌ காட்டுகின்றது. 


50 


3.5.3 தோள்‌ - பிரிவு 


பிரிவுக்‌ காலத்தில்‌ அன்பையே பிணைப்பாகக்‌ கொண்ட தலைமக்கள்‌ வருந்தி 
நொந்த நிலையைச்‌ சங்க அகப்பாடல்கள்‌ உணர்வுப்பூர்வமாகப்‌ பல நிலைகளில்‌ 
எடுத்துரைக்கின்றன.  தனக்குரியவன்‌ பிரிந்த நிலையில்‌ தலைவியின்‌ மேனி 


வாட்டமுற்று மெலிவு அடைந்து பசலை பூத்து விடும்‌. 


எழுதரு மதியம்‌ கடற்‌ கண்டானங்கு 

ஒழுகு வெள்‌௮ருவி ஓங்குமலை நாடன்‌ 

ஞாயிறு அனையன்‌ - தோழி! 

நெருஞ்சி அனையஎன்‌ பெரும்பணைத்தோளை. (குறுற்‌.315) 


என்னும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ நெருஞ்சி மலர்‌ ஞாயிந்றையே நோக்கி நிற்பது போல்‌ 
தலைவியின்‌ தோள்கள்‌ தலைவனின்‌ வரவை எதிர்நோக்கியிருக்கும்‌ என்பதையும்‌ 
தலைவன்‌ பிரிவால்‌ தலைவியின்‌ மூங்கிலைப்‌ போல்‌ பருத்த அழகிய தோள்கள்‌ 
வாட்டமுறுகின்றன என்பதையும்‌ வெளிப்படுத்துகின்றது. 
உப்பு மிகுந்தளவில்‌ இருந்தாலும்‌ மழைநீர்‌ பட்டவுடன்‌ முற்றிலும்‌ கரைந்து 
விடூவதைப்போல்‌ தலைவனைப்‌ பிரிந்த தலைவியின்‌ பெரிய தோள்களில்‌ 
செறிக்கப்பட்ட வளைகள்‌ நெகிழ்ந்த நிலையை, 
நெடுவெள்‌ உப்பின்‌ நுரம்பாக்‌ குப்பை, 


“பெரும்பெயுற்கு உருகியாஅங்கு 
திருந்துஇழை நெகிழ்ந்தன தடமென்தோளை (அகநா.206:14-16) 


என்னும்‌ அடிகள்‌ சுட்டிக் காட்டுகின்றன. தலைவன்‌ பிரிவுக்குத்‌ தலைவி தோள்‌ 
இசைவளிக்கவில்லை. மழை நீரில்‌ உப்பு கரைதலும்‌, தலைவன்‌ பிரிவால்‌ தலைவியின்‌ 
இழை கழலுதலும்‌ ஆகிய நிகழ்வின்‌ வேகம்‌ கருதி இணைத்துக்‌ காட்டியுள்ளார்‌ 
புலவர்‌. 
3.5.4 தோள்‌ - பூரிப்பு 

பிரிவுக்காலத்தில்‌ தலைவியின்‌ தோள்கள்‌ அழகினை இழந்தும்‌, தொடி 


நெகிழ்ந்தும்‌ விளங்கியமையைச்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ பல குறிக்கின்றன. ஆனால்‌, 


51 


ஐங்குறுநூற்றுப்‌ பாடலொன்றில்‌ வினை முடிந்து மீண்டு வரும்‌ தலைவனைக்‌ கண்ட 
தலைவியின்‌ நிலையை, 

தோள்‌ கவின்‌ எய்தின; தொடிநிலை நிணற்ன; 

நீள்ஸஹி நெடுங்கண்‌ வாள்வனப்பு உற்றன - 

ஏந்து கோட்டு யானை வேந்து தொழில்‌ வீட்டென, 


விரை செலல்‌ நெடுந்தேர்‌ கடைஇ, 
வரையக நாடன்‌ வந்த மாறே. (ஓங்குறு.498) 


என்னும்‌ பாடல்‌ எடுத்துரைக்கும்‌. வினை காரணமாகப்‌ பிரிந்து சென்ற தலைவன்‌ 
மீண்டும்‌ வருவதை அறிந்த தலைவி அதுவரை பிரிவின்‌ துயரில்‌ இழந்த அவள்‌ 
தோளின்‌ அழகைத்‌ திரும்பப்‌ பெற்றதாகவும்‌, தொடி நெகிழாது நிலை பெற்றதாகவும்‌ 
இப்பாடல்‌ உரைக்கின்றது. 
3.6 முலை 

காமத்துப்பால்‌ கண்ட வள்ளுவன்‌ முலைக்குச்‌ சொன்ன உவமையைவிட வேறு 
ஒரு விளக்கம்‌ தேவையா! என்று எண்ணத்‌ தோன்றும்‌. 


கல்லாதான்‌ சொல்கா முறுதல்‌ முலைஜஇிண்டும்‌ 
இல்லாதாள்‌ பெண்காமுற்‌ நந்று. (குறள்‌.402) 


கல்வியில்லாதான்‌ ஒருவன்‌ அ௮அவையின்கண்‌ ஒன்று சொல்லுதலை அவாவுதல்‌, 
இயல்பாகவே முலை இரண்டும்‌ இல்லாதாள்‌ ஒருத்தி பெண்மையை அவாவினாந்்‌ 
போலும்‌ என்று விளக்கம்‌ தருகின்றார்‌ பரிமேலழகர்‌. 

அகஇலக்கியம்‌ பெண்ணின்‌ மார்பகங்களுக்குக்‌ (முலை) கோங்கம்‌, தாமரை 
ஆகிய மலர்களின்‌ மொட்டுகளை உவமையாகக்‌ காட்டுகின்றது. 

உ கண்‌ உருத்து எழுதரு முலை - அகநா. 150:3 


உ கோங்கு முகைத்‌ தன்ன குவிமுலை ஆகத்து - அகநா.240:11 


உ கோங்கின்‌ முதிரா இளமுலை யொப்ப எதிரிய 
தொய்யில்‌ பொறித்த வனமுலை - கலித்‌.117:2-3 


ஆகியவை முலையின்‌ வடிவத்தையும்‌ அங்கு தொய்யில்‌ எழுதப்பட்டிருந்தமையைச்‌ 
சுட்டும்‌. 


52 


3.6.1 முலை - இளமை 


தலைவியைத்‌ தலைவனிடம்‌ உடன்போக்கில்‌ கையகப்படுத்தும்‌ தோழி, 


அண்ணாந்து ஏந்திய வனமுலை களரீனும்‌ 
பொன்‌ நேர்‌ மேனி மணியின்‌ தாழ்ந்த 
நல்நெடுங்‌ கூந்தல்‌ நரையொடு முடிப்பினும்‌, 
நத்தல்‌ ஓம்புமதி - பூக்கேழ்‌ ஊர! (நுந்‌.10:1-4) 


எனச்‌ சொல்லுகின்றாள்‌. பாலைத்திணையில்‌ அமைந்த இப்பாடல்‌ தலைவியின்‌ இளமை 
தீர்ந்தாலும்‌ தலைவியிடத்து அன்போடு இருக்க வேண்டும்‌ எனத்‌ தலைவனைத்‌ தோழி 
அறிவுறுத்துவதாக அமைந்துள்ளது. 
3.6.2 முலை - புணர்தல்‌ 

பிரிவின்கண்‌ வேறுபட்ட தலைவியிடம்‌ “பிரிவாற்றுதல்‌ நின்‌ கடன்‌” என்று 
அறிவுறுத்தினாள்‌ தோழி. அப்போது தலைவி தலைவன்‌ தன்னிடம்‌ காட்டிய 
நெருக்கத்தை உணர்த்துவதாக அமையும்‌ அகப்பாடல்‌ குறிக்கத்தக்கது. 


பல்லதழ்‌ எதிர்மலர்‌ கிள்ளி வேறுபட 
நலஸ்இள வனமுலை அல்லியொடு அப்பியும்‌, 
பெருந்தோள்‌ தொய்யில்‌ ஙரித்தும்‌, சிறுபரட்டு 
அம்செஞ்‌ சீறடிப்‌ பஞ்சி ஊட்டியும்‌ 

எற்புறம்‌ துந்து நிற்பாராட்டி 

பல்புஞ்‌ சேக்கையின்‌ பகலும்‌ நரங்கார்‌ 


மனைவயின்‌ இருப்பவர்‌ மன்னை (அகநா.389:4-10) 

இப்பாடலில்‌ பலவகை இதழ்களைக்‌ கொண்ட மலர்களைக்‌ கிள்ளி அவற்றோடு 
அம்மலரின்‌ பூந்தாதுக்களைச்‌ சேர்த்து அதனைத்‌ தான்‌ விரும்பிய தலைவியின்‌ 
முலைப்பகுதியில்‌ அப்பியதாகவும்‌ அவளின்‌ பெருந்தோளில்‌ தலைவன்‌ தொய்யில்‌ 
வரைந்ததாகவும்‌, காலுக்குச்‌ செம்பஞ்சுக்‌ குழம்பு இட்டதாகவும்‌ குறிப்புகள்‌ உள்ளன. 
தலைவியின்‌ முலையும்‌ தோளும்‌ சீறடியும்‌ தலைவனைப்‌ பகலும்‌ நீங்காது 
மனைவயின்‌ நிலைத்திருக்கச்‌ செய்தமையை அகநானூறு உணர்த்துகின்றது. 

மேலும்‌, பாசறைக்கண்‌ வினைமுற்றுப்‌ பெறாத சூழலில்‌ தலைவன்‌ தன்‌ 


காமநோய்‌ தணிய தலைவியை அவாவும்‌ விருப்பத்தை, 


53 


முரசுமாறு இரட்டும்‌ அருந்தொழிற்பகை தணிந்து 
நாடு முன்னியரோ, பீழிகெழு வேந்தன்‌; 


வெய்ய உயிர்க்கும்‌ நொய்‌ தணிய, 
செய்யோள்‌ இளனமுலைப்‌ படீஇயர்‌ என்‌ கண்ணே! (ஓங்குறு.450) 


என்னும்‌ பாடல்‌ அடிகள்‌ கூறும்‌. தலைவியின்‌ இளமுலைகளுக்கு இடையே துயின்று 
மகிழ வேண்டும்‌ என்று மிகுவிருப்பம்‌ கொண்டிருந்த தலைவனை  இச்சான்று 


காட்டுகின்றது. 


அயிரை பரந்த அ௮ம்தண்‌ பழனத்து (குறுந்‌.178:1) எனத்‌ தொடங்கும்‌ 

நெடும்பல்லியத்தை என்னும்‌ புலவரின்‌ மருதத்திணைப்‌ பாடல்‌ தலைவன்‌ தலைவியின்‌ 
முலையிடை உறங்கிக்‌ கிடந்தமையை இவள்‌ இடைமுலைக்‌ கிடந்தும்‌ நடுங்கல்‌ ஆனீர்‌ 
என்ற தொடர்வழி புலப்படூத்தும்‌. புலவர்‌ முப்பேர்‌ நாகனார்‌ பாலைத்திணையில்‌ 
புனைந்த, 

நறுங்காழ்‌ ஆரமொடு மிடைந்த மார்பில்‌ 

குறும்‌ பொறிக்‌ கொண்ட கொம்மை அம்புகர்ப்பின்‌ 

கருங்கண்‌ வெம்மழுலை வலெமுங்கப்‌ புல்லிக்‌ 

கழிவதாகக்‌ கங்குல்‌ என்று 

தாம்‌ மொழி வன்மையின்‌ பொய்த்தனர்‌ ௫ற்‌.314:4-8) 


என்னும்‌ பாடல்‌ எடுத்துக்காட்டத்தக்கது. “குறுகிய புள்ளியையும்‌ இளமையும்‌ அழகும்‌ 
கொண்ட கருமையான மார்பகக்‌ கண்களும்‌ நெருங்குமாறு ௮ணைத்திருக்கும்‌ 
நிலையில்‌ இனி என்‌ காலம்‌ கழிவதாக” என்று முன்பு தலைவன்‌ கூறினன்‌. 
அம்மொழியை அவரே வலிமையுநப்‌ பொய்த்தனர்‌. பொய்த்தாராயினும்‌ அவர்‌ தீதின்றி 
வாழ்வாராக” என்று தலைவி தன்னுள்‌ கூறினாள்‌ என்னும்‌ செய்தி, தலைவன்‌ 
முலையிடைத்‌ துயில்‌ கொள்ள விரும்பியமையைச்‌ சுட்டும்‌. 
மேலும்‌, தலைவனின்‌ பிரிவு நோய்க்கு மருந்தாகத்‌ தலைவி இருப்பதைக்‌ 

காட்டும்‌ பாடல்‌: 

மருந்து எனின்‌ மருந்தே; வைப்பு எனின்‌ வைப்பே - 

அரும்பிய சுணங்கின்‌ அம்பகட்டு இளமுலை, 


பெருந்தோள்‌, நுணுகிய நுசுப்பின்‌ 
கல்கெழு கானவர்‌ நல்குறு மகளை. (குறுந்‌. 71) 


54 


இதில்‌, தலைவனுக்குப்‌ பிணியை நீக்கும்‌ மருந்தாகவும்‌, வறுமையை நீக்கும்‌ 
செல்வமாகவும்‌ தலைவியின்‌ முலை, தோள்‌, நுசுப்பு ஆகிய உறுப்புகளில்‌ இன்பம்‌ 


நிறைந்திருக்கின்றது என்று தலைவன்‌ கூறுகின்றான்‌. 


அகப்பாடல்களில்‌ காமத்திற்கு முலை சிறப்பாக எடுத்துக்‌ கூறப்படூவதுபோல்‌ 


புறத்தில்‌ வீரத்திற்கு அடையாளமாக எடுத்துக்காட்டப்பட்டூுள்ளது. பின்வரும்‌ புறப்பாடல்‌ 
இதனைக்‌ காட்டுகின்றது. 

மண்டமர்க்கு உடைந்தனன்‌ ஆயின்‌ உண்டஎண்‌ 

முலை அறுத்திடி வென்‌ யான்எனச்‌ சினைதிக்‌ 

கொண்ட வாளொடு படுபிணம்‌ பெயராச்‌ 

செங்களம்‌ துழவுவோள்‌ சிதைந்து வேோகிய 

படுமகன்‌ கிடக்கை காறூஉ௨ 

ஈன்ற ஞான்றினும்‌ பெரிதுவும்‌ தனளை (புறுறா.278:4-9) 


*போர்கண்டு அஞ்சி என்மகன்‌ இறந்தான்‌ என்பது உண்மையானால்‌ ௮வன்‌ பாலுண்ட 
என்‌ மார்பை அறுத்தெறிவேன்‌ யான்‌” என்று சினந்துரைத்து வாளைக்‌ கையில்‌ ஏந்திப்‌ 
போர்க்களம்‌ சென்று அங்கே இறந்து கிடக்கும்‌ மறவர்‌ பிணங்களைப்‌ பெயர்த்துப்‌ 
பெயர்த்துப்‌ பார்த்துக்‌ குருதி படிந்த போர்க்களம்‌ முற்றிலும்‌ சுற்றி வந்தாள்‌. 
விழுப்புண்பட்டுச்‌ சிதைந்து கிடந்த தன்‌ மகனைக்‌ கண்டு பேருவகை கொண்டாள்‌. 
முலை பந்றிய பதிவை அகத்தில்‌ அன்பையும்‌ புறத்தில்‌ வீரத்தினையும்‌ காட்ட 
புலவர்கள்‌ பயன்படுத்தி உள்ளனர்‌. 

3.6.3 முலை - பிரிவு 


எப்பொழுதும்‌ தலைவியின்‌ மார்பில்‌ கிடந்து துயிலும்‌ இன்பத்தை விரும்பிய 
தலைவன்‌ வெம்மையான வாகை மரங்கள்‌ நிறைந்த சுரத்தின்வழி பிரியக்‌ கருதியதை, 
வெந்திறல்‌ கடுவளி பொங்கர்ப்‌ போந்தென 
நெற்று விளை உழிஞ்சில்‌ வற்றல்‌ ஆர்க்கும்‌ 
மலையுடை, அருக்சுரம்‌ என்ப - நம்‌ 
முலையிடை முனிநர்‌ சென்ற ஆறே (குறுந்‌.39) 


எனக்‌ குறுந்தொகை உரைக்கும்‌. பிரியும்‌ தலைவனை முனிநர்‌ (வெறுத்தல்‌) எனச்‌ 


சுட்டுகிநாள்‌ தலைவி. இப்பாடல்‌ கடமை உணர்ச்சி தவறாத தலைவன்‌ பொருள்‌ 


55 


காரணமாகப்‌ பிரியும்போது தம்‌ காதல்‌ உளவுணர்வையும்‌ புநந்தள்ளியதை 
நுணுக்கமாகத்‌ தலைவியின்‌ கூந்றுவழி விளக்குகிறது. 
3.7 அல்குல்‌ 

அல்குல்‌ என்பது பெண்ணின்‌ வயிற்றின்‌ அடிபகுதியைக்‌ குறிக்கின்றது. இதன்‌ 
வடிவுக்குப்‌ பாம்பின்‌ படமும்‌, அரச இலையும்‌ எடுத்துக்காட்டப்படுகின்றது. 
3.7.1 அல்குல்‌ - தழையாடை 

தலைவி அல்குலில்‌ அழகிய தளிர்களாலும்‌ மலஸ்களாலும்‌ தொடுக்கப்பட்ட 
தழையுடையைத்‌ தலைவனைக்‌ கவரும்‌ பொருட்டு ௮ணிந்து கொண்டாள்‌. பரத்தையும்‌ 
தழையுடை அணிந்த தன்மையும்‌ ௮கஇலக்கியங்களில்‌ சுட்டப்படுகின்றது. அல்குல்‌ 


பற்றிய பதிவுகளுள்‌ சில : 


உ இழையணி அல்குல்‌ - நற்‌.138:9 

உ காசு நிரை அல்குல்‌ - ஐங்குறு.310:1 
உ கோடு எழில்‌ அகல்‌ அல்குல்‌ - கலித்‌.67:1 

உ தடஅரவு௮ல்குல்‌ - கலித்‌.125:17 

உ தழைதாழ்‌ அல்குல்‌ - கலித்‌.67:1 

உ திதலை அல்குல்‌ - அ௮கநா.119.1 


விழவும்‌ மூழ்த்தன்று, முழவும்‌ தூங்கின்று 

எவன்‌ குறித்தனள்‌ கொல்‌? என்றி ஆயின்‌ 

தழை அணிந்து அலமரும்‌ அல்குல்‌ தெருவின்‌ 
இளைய்யோள்‌ இறந்த அனைத்தற்குப்‌ பழவிறல்‌ 
ஓரிக்‌ கொன்ற ஒரு பெருந்‌ தெருவில்‌ 

காரி புக்க நேரார்‌ புலம்போல்‌ 

கல்லெற்ைன்றால்‌ ஊப௫; அதற்கொண்டு 

காவல்‌ செறிய மாட்டி ஆய்தொடி 

எழில்‌ மா மேனி மகளீர்‌ 

விழுமாந்தனர்‌, தம்‌ கொழுநரைக்‌ காத்தே. ௫றீ.320) 


திருவிழா இல்லாத காலத்தில்‌ பரத்தையொருத்தி தன்‌ அழகை வெளிப்படுத்தும்‌ 


வகையில்‌ தழையுடையை அணிந்து தெரு வழியே சென்றாள்‌. அத்தெருக்களில்‌ 


56 


வாழும்‌ மகளிர்‌ தத்தம்‌ கொழுநரை அவள்‌ அழகில்‌ மயங்காதபடி பாதுகாத்துக்‌ 
கொண்டனர்‌. ஆனால்‌, மந்றொரு பரத்தையின்‌ காதலனைத்‌ தழையுடையை அணிந்து 
வீதி வழியே வந்த பரத்தை கவர்ந்து கொண்டதாகவும்‌, காதலனை இழந்த 
அப்பரத்தை புலம்புவதாகவும்‌ இப்பாடல்‌ அமைந்துள்ளது. 
3.7.2 அல்குல்‌ - திதலை 

தழையுடை அணிந்து வரும்‌ தலைவியையும்‌ அவளது அல்குலில்‌ உள்ள 
திதலையையும்‌, 


வயல்‌ மலர்‌ ஆம்பல்‌ கயில்‌ அமை நுடங்கு 
தழைத்‌ திதலை அல்குல்‌ ங்குறு. 72:1-2) 


என ஐங்குறுநூறு எடுத்துரைக்கின்றது. இத்திதலை சில புள்ளியை உடையதாய்‌ 
அல்குலில்‌ படர்ந்திருப்பதைத்‌, 

திதலைச்‌ சில்பொறி அணிந்த பல்காழ்‌ 

அல்குல்முற. 133:3-4) 
என நந்றிணைப்‌ பாடல்‌ குறிக்கின்றது. 

திதலைவஅல்குல்‌ என்‌ மாமைக்‌ கவினே (குறுந்‌.27:5) 
என்னும்‌ அடி திதலையின்‌ நிறம்‌ மாமை நிறத்தை ஒத்திருப்பதாகக்‌ காட்டுகின்றது. 
இத்திதலையைத்‌ தலைவன்‌ வியந்து பாராட்டியதைப்‌ பின்வரும்‌ பாடலடிகள்‌ சுட்டும்‌. 

கண்ணும்‌ தோளணாம்‌ தணநுறுங கதுப்பும்‌ 

திதலை அல்குலும்‌ பல பாராட்டி 

நெருநலும்‌ இவணர்‌ மன்னே! (நறீ.84:1-3) 
தலைவி தோழியிடம்‌ தன்‌ கண்ணையும்‌ தோளையும்‌ குளிர்ச்சியுடன்‌ மணமும்‌ 
பொருந்திய கூந்தலையும்‌ தேமல்‌ பொருந்திய அல்குலையும்‌ பலவாறு பாராட்டிய 
தலைவன்‌, இன்று தன்னை நீங்கிச்‌ செல்லுகின்றான்‌ என்னும்பொழுது தன்‌ மனம்‌ 


ஆறாத துயரினை அடைவதாகக்‌ கூறுகிறாள்‌. 


57 


3.71.3 அல்குல்‌ - விழவு 
மருதத்‌ திணையில்‌ அமைந்த நற்றிணைப்‌ பாடல்‌ தலைவியின்‌ எச்சரிக்கை 


உணர்ச்சியை எடுத்துரைக்கும்‌. 


கை வண்கிள்ளி வெண்ணி குழ்ந்த 

வயல்‌ வெள்‌ ஆம்பல்‌ உருவ நெறித்‌ தழை 

ஐது அகல்‌ அல்குல்‌ அணி பெறத்‌ தைஇ 

விழவின்‌ செலீடியர்‌ வேண்டும்‌ மன்னோ 

யாணர்‌ ஊரன்‌ காணாுநன்‌ ஆயின்‌ 

வரையாமையோ அரிதே: வரையின்‌ 

வரைபோல்‌ யானை, வாய்மொழி முழயன்‌ 

வரைவேய்‌ புரையும்‌ நல்தோள்‌ 

அளிய - தோழி - தொலையுந பலவே (நீ.390:3-11) 


என்னும்‌ அடியில்‌ விழாக்‌ காலங்களில்‌ பெண்கள்‌ தழையுடை அணிவது வழக்கமான 
ஒன்றாகும்‌. அப்பெண்களுள்‌ பரத்தையரும்‌ வந்து தங்கள்‌ தோந்றப்‌ பொலிவினைக்‌ 
காட்டி ஆடவரைக்‌ கவர்தல்‌ கூடும்‌. எனவே, தன்‌ காதலனைப்‌ பிறர்‌ கவர்தற்கு முன்பு 
அவன்‌ காதலி அழகிய ஆம்பல்‌ மஸின்‌ நெறிப்புடைய தழையைத்‌ தன்‌ அகன்ற 
அல்குலிடத்தே கவின்பெற உடுத்திக்‌ கொண்டு விழா நடைபெறும்‌ இடத்திற்குச்‌ செல்கின்றாள்‌. 


3.8 உறுப்பு நலன்‌ - தொடரடை 


மதுரைப்‌ போத்தனார்‌ இயற்றிய அகநானூற்றுப்‌ பாடல்‌, தலைவன்‌ கூற்றுவழி 
அவன்‌ அன்புத்‌ தலைவியின்‌ ஓட்டுமொத்தத்‌ தோற்றத்தை உரைப்பதை 
அடைத்தொடர்வழி காட்சிப்படூத்துகின்றது. 


செயிர்தீர்‌ கொள்கை சில்மொழி துவர்வாய்‌' 
அவிர்தொடி முன்கை ஆய்இழை மகளீர்‌ 
ஆமம்‌ தாங்கிய அலர்முலை ஆகத்து 
ஆராக்‌ காதலொடு தாரிடைக்‌ குறையாது 
சென்று படு விறற்கவின்‌ உள்ளி என்றும்‌ 
இங்குநர்‌ அல்லது பெயர்தந்து, யாவரும்‌ 
தருநரும்‌ உளரோ இவ்‌ உலகத்தான்‌? என 
மாரிஈங்கை மாத்தனளிர்‌ அன்ன 

அம்‌ மாமேனி ஜது அமை நுசுப்பின்‌ 
பல்காசு நிரைந்த கோடு ஏந்து அல்குல்‌ 
மெல்‌ இயல்‌ குறுமகள்‌ (அகநா. 75:10-20) 


58 


தலைவியின்‌ பேச்சு முதல்‌ அவளுடைய முலை, மேனி, நுசுப்பு, அல்குல்‌ 
ஆகியவற்றைத்‌ தலைவன்‌ புகழ்கின்ற தன்மையை இப்பாடல்‌ சுட்டுகின்றது. 
3.9 தொகுப்புரை 
மகளிர்‌ உறுப்புகளின்‌ பெயர்கள்‌ - ஆய்வு என்னும்‌ மூன்றாம்‌ இயலில்‌, 
* இரும்பல்‌ கூந்தலையுடைய குறிஞ்சிக்‌ கிழத்தி அ௮ருவியாட, பின்னிறுங்‌ 
கூந்தலையுடைய நெய்தல்‌ கிழத்தி கடல்‌ நீராடுதல்‌ எடுத்துக்காட்டப்பட்டூள்ளது. 
* தலைவி கூந்தலுக்கு நறுமணம்‌ ஊட்டியதை நநுந்தண்தகரம்‌ என்னும்‌ 
அடைத்தொடர்‌ குறிக்கின்றது. 
* தலைவியின்‌ தேம்கமழ்‌ திருநுதலில்‌ காந்தள்‌, குவளை, முல்லை ஆகிய 
மலர்களின்‌ மணம்‌ கமழ்வது சுட்டப்பட்டூுள்ளது. 
* தலைவியின்‌ நுதலை, பீறை புரை நுதல்‌ என்னும்‌ அடைத்தொடர்‌ குறிக்கின்றது. 
* கண்தவுந்த காம ஒள்ளெரி என்னும்‌ அடைத்தொடர்‌ தலைவியின்‌ 


கண்படுத்தும்‌ பாட்டை, தலைவன்‌ கூற்றில்‌ வெளிப்படுத்துகின்றது. 
4 கண்ணின்‌ வடிவம்‌, தன்மையினை நெடுங்கண்‌, மழைக்கண்‌ ஆகிய அடைகள்‌ 


வெளிப்படுத்துகின்றன. 


* தலைவியின்‌ வெண்பல்லுக்கு மயிற்பீலியின்‌ அடிப்பகுதி (முருந்து) 


உ வமையாக்கப்பட்டூள்ளது. 


* வேய்புரை பணைத்தோள்‌, வேய்வனப்புற்று தோள்‌ ஆகிய அடைகள்‌ 


தலைவியின்‌ தோற்றப்‌ பொலிவைச்‌ சுட்டுகின்றன. 


* கேோரங்கம்‌, தாமரை ஆகிய மலரின்‌ மொட்டுக்கள்‌ தலைவியின்‌ மார்பகங்களுக்கு 


உவமையாக்கப்பட்டூள்ளன. 


* இளமுலை, வனமுலை ஆகிய அடைகள்‌ தலைவியின்‌ இளமையையும்‌, 


தளர்முலை தலைவியின்‌ முதுமையையும்‌ சுட்டும்‌ அடைகள்‌ ஆகும்‌. 


59 


இயல்‌ - நான்கு 
ஐந்திணையில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ - ஆய்வு 
4. முன்னுரை 


மாயோன்‌ மெய்‌ காழிறை உலகமும்‌ 

சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌ 

வேந்தன்‌ மேய தும்புனல்‌ உலகமும்‌ 

வருணன்‌ மேய பெருமணல்‌ உலகமும்‌ 

முல்லை குறிஞ்சி மருதம்‌ நெய்தல்‌ எனச்‌ 

சொல்லிய முறையாற்‌ சொல்லவும்‌ படுமே (தொல்‌.பொருள்‌.951) 


என நிலத்தையும்‌, நிலத்திற்குரிய கடவுளையும்‌ தொல்காப்பியம்‌ கூறுகின்றது. 
தெய்வம்‌, உணாவே, மா, மரம்‌, புள்‌, பறை, 
செய்தி, யாழின்‌ பகுதியொடு தொகை 
அவ்வகை ப/றவும்‌ கருஎ”ன மொழிப (தொல்‌்.பொருள்‌.964) 
எனக்‌ கருப்பொருள்‌ பற்றி தொல்காப்பியம்‌ கூறுகின்றது. 
புணர்தல்‌ பிரீதல்‌ இருத்தல்‌ இரங்கல்‌ 


ஊடல்‌ இவுற்றினிமித்த மென்றிலை 
கேருங்‌ காலைத்‌ திணைக்குரியப்‌ பொருளை (தொல்‌.அகத்‌. 14) 


என்னும்‌ நூற்பா புணர்தல்‌ குறிஞ்சிக்குரியது. பிரிதல்‌ பாலைக்குரியது. இருத்தல்‌ 
முல்லைக்குரியது. இரங்கல்‌ நெய்தலுக்குரியது. ஊடல்‌ மருதத்திந்குரியது என 
ஒவ்வொரு நிலத்திற்கும்‌ உரிய உரிப்பொருளைக்‌ காட்டுகின்றது. 
4.1 பாலை 
4.1.1 ஒள்‌ நுதல்‌ அரிவை 
தலைவியைப்‌ பிரிந்து இடைச்சுரத்தின்‌ வெப்பமான வழியில்‌ சென்ற தலைவன்‌ 

தன்‌ நெஞ்சிற்குக்‌ கூறுவதாக அமையும்‌ பாடல்‌: 

நெடுங்கழை முளிய வேனில்‌ நீடி, 

கடுங்கதுர்‌ ஞாயிறு கல்பகத்‌ தெறுதலின்‌, 

வெய்ய ஆயின முன்னை இனியே, 


ஒள்நுதல்‌ அரிவையை உஎள்தொறும்‌ 
தண்ணிய ஆயின சுரத்திடை ஆறே! (ஓங்குறு.322) 


60 


இப்பாடல்‌ தலைவியின்‌ நினைவே தலைவனுக்குப்‌ பாலையின்‌ கடூமையை தணிய 
வைத்ததாக உரைக்கின்றது. பொருள்‌ ஈட்டூதலே முதன்மை என்று நினைந்து 
சுரநெறியில்‌ யான்‌ சென்றபொழுது இப்பாலை நிலத்திடையே அமைந்த வழிகள்‌ 
வெப்பத்தின்‌ தாக்குதலினால்‌ கடந்து செல்வதற்கு மிக ௮ரிதாயிருந்தன. ஆனால்‌, ஒளி 
பொருந்திய நெற்றியை உடைய என்‌ தலைவியை உள்ளுதொறும்‌ அச்சுரத்தின்‌ 
கொடுமை நீங்கி தண்ணிய ஆயின என்கின்றான்‌. 

4.1.2 மணிமிடை அல்குல்‌ மடந்தை 


பாலை நிலம்‌ கூரிய அம்பும்‌, வில்லும்‌ கையிலேந்திய, சுருண்ட முடியையுடைய 

அச்சந்தரும்‌ தோற்றம்‌ கொண்ட புலிப்பார்வை உடைய ஆறலைக்‌ கள்வர்கள்‌ 
நிறைந்தது; உள்நாக்கு ஓட்டும்‌ அளவு வறட்சியை உண்டாக்கத்தக்கது; 
அவ்வழிச்செல்வோர்‌ மனவூக்கம்‌ குன்றத்தக்க அளவிற்குக்‌ கடூஞ்சூழல்‌ கொண்டது; 
அத்தகைய வழியில்‌ பொருளீட்டச்‌ செல்ல தூண்டிய தன்‌ நெஞ்சினை நோக்கித்‌ 
தலைவன்‌ சொல்லியது. 

புறவு புறத்தன்ன புன்க5ால்‌ உகாஅத்து 

இறவுச்‌ சினை அன்ன நளிகனி உது, 

விடநிகணை வில்லொடு புற்றி, கோடு இவர்பு 

வருறர்ப்‌ பார்க்கும்‌ வன்௧ண ஆடற 

நீர்நசை வேட்கையின்‌ நார்மென்று தணியும்‌ 

இன்னாக்‌ கானமும்‌, இனிய - பொன்னொடு 


மணரிமிடை அல்குல்‌ மடந்தை 
அணிமுலை ஆகம்‌ முயங்கினம்‌ செலினை (குறும்‌.274) 


இப்பாடல்‌ தலைவியின்‌ நினைவால்‌ துன்பம்‌ தரக்கூடிய காட்டு வழியும்‌ இனிது என 
உணர்ந்த தலைவனின்‌ மனநிலையைக்‌ காட்டுகின்றது. 
4.1.3 அமர்த்த கண்‌ 

தலைவனைப்‌ பிரிந்த தலைவியைத்‌ தோழி ஆற்றுவிப்பதாகப்‌ பாடல்கள்‌ சங்க 
அகஇலக்கியங்களில்‌ உள்ளன. ஆனால்‌, பின்வரும்‌ நந்நிணைப்‌ பாடல்‌ தலைவன்‌ 


தலைவியை அஆற்றுவிப்பதாக அமைந்துள்ளது. 


61 


நீயே பாடல்‌ சான்ற பழிதபு சீறடி, 

அல்கு பெரு நலத்து, அமர்த்த கண்ணை! 
காடே, நிழல்‌ கவின்‌ இழந்த அழல்‌ கவர்‌ மரத்த, 
புலம்பு வீற்றிருந்து நலம்‌ சிதைந்தனவே; 
இந்நிலை தனவிர்ந்தனம்‌ செலவை; வைந்நுதிக்‌ 
களவுடன்‌ கமழ, பிடவுத்‌ தளை அவிழ, 
கார்பெயல்‌ செய்த காமர்‌ காலை, 

மடப்பிஸணை தழீஇய மா எருத்து இலை 
காழ்கொள்‌ வேலத்து ஆழ்சினை பயந்த 
கண்கவர்‌ ஹி நிழல்‌ வதியும்‌ 

தண்‌ படு கானமும்‌ தவிர்ந்தனம்‌ செலவே. (நுற்‌.25௦) 


பாலை பாடிய பெருங்கடுங்கோ இயந்றிய மேற்கண்ட பாடலில்‌, தலைவியின்‌ 
வருத்தத்தினை உணர்ந்த தலைவன்‌, அவளை நோக்கி,'நான்‌ செல்லும்‌ காட்டுவழி 
கொடியது. ஆகையால்‌, உன்னை உடன்‌ கொண்டு பெயர்தலைத்‌ தவிர்த்தோம்‌. 
கார்ப்பருவத்தில்‌ பிணையைத்‌ தழுவி மகிழும்‌ ஆண்மானைப்‌ போல யானும்‌ 
கார்ப்பருவத்தில்‌ நின்னைப்‌ பிரிய மாட்டேன்‌” என்று அ௮ன்பொழுகத்‌ தேற்றியத்‌ 
தலைவன்‌ “தண்படு கானம்‌ தவிர்ந்தனம்‌' எனச்‌ சொல்லிச்‌ செலவமழுங்குகின்றான்‌. 
4.1.4 நிரையப்‌ பெண்டிர்‌ 
போக்குடன்பட்ட தலைமகள்‌ தோழிக்குச்‌ சொல்லியது என்னும்‌ துறையில்‌ 

அமைந்த பாலைத்‌ திணைப்‌ பாடலில்‌, 

கெளவை மேவலர்‌ ஆகி, இவ்‌ ஊர்‌ 

நிரையப்‌ பெண்டிர்‌ இன்னா கூறுவ 

புரைய அல்ல, என்‌ மகட்கு' எனப்‌ பரைடு, 


நம்‌ உணர்ந்து ஆறிய கொள்கை 
அன்னை முன்னர்‌ யாம்‌ என்‌ இதற்படலே! (அகநா..95:11-15) 


“என்‌ நெற்றியும்‌ மெல்ல மெல்லப்‌ பசலை பாய்ந்தது. மேனியும்‌ மெலிவுற்றது. என்‌ 
துன்பமும்‌ பலரும்‌ அறியுமாறு விளங்கித்‌ தோன்றியது. இதனை அறிந்த இவ்வூரிலுள்ள 
பெண்டிர்‌ அலர்‌ தூற்றினர்‌. இதனால்‌ என்‌ அன்னை மிகுந்த வருத்தத்தினை 
அடைந்தாள்‌. மேலும்‌, அன்னைக்கு அவப்பெயர்‌ உண்டாக்க வேண்டாம்‌ என்னும்‌ 
மனநிலையில்‌ தலைவனுடன்‌ உடன்போக்கிற்கு உடன்பட்டேன்‌' என்று தோழியிடம்‌ 


கூறுகின்றாள்‌ தலைவி. 


62 


4.1.5 ஏந்து முலை 
பொருள்வயிற்‌ பிரிவு என்னும்‌ துறையில்‌ தலைவன்‌ தன்‌ நெஞ்சிற்குச்‌ 


சொல்லியது: 


பலஸ்இதழ்‌ மழைக்‌ கண்‌ மா௮யோள்‌ வயின்‌ 

பிரியன்‌ புணர்வது ஆயின்‌ பிரியாது 

ஏந்து முலை முற்றம்‌ வீங்க, பல்‌ ஊழ்‌ 

சேயிழை தெளீர்ப்பக்‌ கலை, நாணனாம்‌ 

மனைமுதல்‌ வினையொடும்‌ உவப்ப, 

நினை மாண்‌ நெஞ்சம்‌! - நிங்குதல்‌ மறந்தே. (அகநா.51:9-14) 
தலைவன்‌, “தான்‌ இப்போது பிரிந்து சென்றால்‌ வனப்பம்‌ பொருந்திய மார்பினை 
உடைய தலைவி ஆற்நாது இறந்துபடுவாள்‌. எனவே ௮அவளைவிட்டுப்‌ பிரிதலை மறந்து 


அவள்‌ உடன்‌இருத்தல்‌ வேண்டும்‌ என நினை மாண்‌ நெஞ்சே” என்று தன்‌ 


நெஞ்சிற்குக்‌ கூறிச்‌ செலவழுங்குகின்றான்‌. 
4.1.6 குவவு நுதல்‌ 

உடன்போயின தலைமகளை நினைத்துச்‌ செவிலித்தாய்‌ மனையின்கண்‌ 
வருந்தியதை ௮கநானூற்றுப்பாடல்‌ சுட்டுகின்றது. 


முன்நாள்‌ போலாள்‌: இறீடயர்‌, என்‌ உயிர்‌ எனக்‌ 
கொடுந்‌ தொடைக்‌ குழவியொடு வயின்மரத்து யாத்த 
கடுங்கட்‌ கதறுவையின்‌ சிறுபுறம்‌ நோக்கி, 

குறுக வுந்து, குவவுநுதல்‌ நீவி 

மெல்லெனத்‌ தநழீஇயினைனாக, என்‌ மகள்‌ 

நன்னர்‌ ஆகத்து இடைமுலை வியர்ப்ப, 

பல்கால்‌ முயங்கினள்‌ மன்னே! அன்னோ! (அகநா.49:3-9) 


என்னும்‌ அடியில்‌ மரத்திலே கட்டப்பெற்ற கன்றினைப்‌ பார்த்திருக்கும்‌ பசுவைப்‌ போல 
தலைவனுடன்‌ உடன்‌ போக்கினை மேற்கொண்ட தலைவியை தழுவ எண்ணிய 


செவிலித்தாய்‌ *மெல்லெனத்‌ தழீஇயினேன்‌” என மனம்‌ கலங்கி உரைக்கின்நாள்‌. 


63 


4.1.7 திதலை அல்குல்‌ 
பிரிவிடை ஆற்றாள்‌ எனக்‌ கவன்ற தோழிக்குக்‌ கிழத்தி உரைக்கும்‌ நிலையில்‌, 


கன்றும்‌ உண்ணாது கலத்தினும்‌ படாது, 

நல்‌ஆன்‌ தம்பால்‌ நிலத்து உக்காங்கு 

எனக்கும்‌ ஆகாது, என்னைக்கும்‌ உகுவாது 

பசலை உணதியர்‌ வேண்டும்‌ - 

திதலை அல்குல்‌ என்‌ மாமைக்‌ கவினை. (குறுந்‌.27) 


என்கிறார்‌ வெள்ளிவீதியார்‌ இதில்‌, “நல்ல பசுவின்‌ இனிய பால்‌, பசுவின்‌ கன்றினாலும்‌ 
உண்ணப்படாமல்‌, கறக்கும்‌ பாத்திரத்திலும்‌ கொள்ளப்படாமல்‌, பயனின்றி மண்ணில்‌ 
சிந்தி அழிந்தாந்போல வரிபடர்ந்த அ௮ல்குலையுடைய என்னுடைய மாமையாகிய 
பேரழகு எனக்கும்‌ ஆகாது, என்னைக்கும்‌ (தலைவன்‌) இன்பம்‌ பயப்பதாகவோ 
இல்லாமல்‌ பசலையால்‌ விரும்பி உண்ணப்படுகின்றது” என்கின்றாள்‌ தலைவி. 


தலைவியின்‌ உள்மனவுணர்வைப்‌ பாங்காக வெளிப்படுத்துகின்றது இப்பாடல்‌ செய்தி. 


4.2 குறிஞ்சி 
4.2.1 இவள்‌ உயிர்‌ தவச்‌ சிறிது 

தன்‌ வரைவை நீட்டித்துக்‌ களவின்பத்தைப்‌ பெரிதும்‌ விரும்பி வந்து 
தலைவியைக்‌ கண்டு கூடி மகிழ்ந்து திரும்பிய தலைவனிடம்‌ இல்லற வாழ்வே 
இனியதாதலின்‌ “திருமணம்‌ செய்து கொண்டு நீங்கா இன்பம்‌ பெறுக” என்று ௮றிவுரை 
கூறத்‌ துணிந்த தோழி, 


வேரல்‌ வேலி வேர்க்‌ கோட்‌ பலவின்‌ 
சாரல்‌ நாட! செவ்வியை ஆகுமதி 


யார்‌ ௮.௫ அறிந்திகினோே - சாரல்‌ 
கிறுகோட்டு!்‌ பெரும்பழம்‌ தூங்கியாங்கு இவள்‌ 
உயிர்தவச்‌ சீறிது காமமோ பெரிதே! (குறுற்‌.18) 


என உரைக்கின்றாள்‌. தலைவியின்‌ உயிருக்குப்‌ பலாவின்‌ சிறிய கொம்பையும்‌, அவள்‌ 
உயிரைத்‌ தாங்கி நிற்கும்‌ உடலின்கண்‌ தோன்றி கனிந்த காமத்திற்கு ௮க்கொம்பில்‌ 
தோன்றிய முதிர்ந்த பலாக்கனியையும்‌ உவமையாகச்‌ சொல்கின்றாள்‌. சிறு கோட்டுப்‌ 


பெரும்பழம்‌ பழுத்து முதிருமாயின்‌ ௮க்காம்பினை முறித்துக்‌ கொண்டு கீழே வீழ்ந்து 


64 


சிதறும்‌. அதுபோல்‌ தலைவியின்‌ காமம்‌ பெரிதாயின்‌ அவள்‌ உயிரானது மிகச்‌ 


சிறிதாகும்‌ என்பதைத்‌ தலைவனுக்குத்‌ தெள்ளிதின்‌ உணர்த்துகின்நாள்‌ தோழி. 
4.2.2 மான்‌ உண்டு எஞ்சிய நீர்‌ 

தலைவன்‌ ஊரில்‌ பருகுவதற்குக்கூட நீர்‌ இல்லை என்பதைக்‌ குறித்துத்‌ தோழி 
தலைவியிடம்‌ கேட்கின்றாள்‌. ௮தற்கு விடையளிக்கும்‌ தலைவியின்‌ சொந்கள்‌ தலைவி 


தலைவனிடம்‌ வைத்த உயர்ந்த அன்பின்‌ மேன்மையைப்‌ புலப்படுத்தும்‌. 


அன்னாய்‌! வாழி வேண்டு அன்னை நம்‌ படப்பைத்‌ 
கேன்‌ மயங்கு பாலினும்‌ இனிய அவர்நாட்டு 
உவலைக்‌ ௯வுற்‌ கழ்‌ 

மான்‌உண்டு எஞ்சிய கலுழி நீரே (ஓங்குறு.203) 


மேற்குறித்த பாடலில்‌,'மனிதர்கள்‌ அருந்துவதந்கேற்ற தன்மையில்‌ தூய நீர்நிலைகூட 
அங்கு இல்லைதான்‌; இருப்பவையும்‌ இலையும்‌ தழையும்‌ விழுந்து அழுகி, மான்‌ 
போன்ற காட்டு விலங்குகள்‌ குடிப்பதாலே கலங்கியும்‌ கிடக்கின்றன. எனினும்‌ அன்புத்‌ 
தலைவனுடன்‌ மனம்‌ ஒன்றி வாழ்வதால்‌ சிறு பள்ளத்து நீரும்‌ நம்‌ தோட்டத்துத்‌ 
தேன்மயங்கு பாலினும்‌ மிக மிக இனிமையாக இருக்கின்றது” என்று மகிழ்ந்து தன்‌ 
காதல்‌ உள்ளத்தைத்‌ தலைவி வெளிப்படுத்துகின்றாள்‌. 
4.2.3 ஏர்‌ இள வனமுலை 

தலைவன்‌ தலைவியின்‌ நலம்‌ பாராட்டும்‌ பாடல்‌, தலைவனின்‌ காதல்‌ மனத்தை 


நம்முன்‌ காட்சிப்படூத்துகிறது. 


எதிர்த்த தித்தி, ஏர்‌ இள வன முலை” 

விதிர்த்து விட்டன்ன அந்நுண்‌ சுணங்கின்‌” 

ஐம்பால்‌ வகுத்த கூந்தல்‌,*$ செம்பொறி 

திருநுதல்‌” பொலிந்த தேம்பாய்‌ ஓதி 

முதுறீர்‌ இலஞ்சி பூத்த குவளை 

எதுர்மலர்ப்‌ பிணையல்‌ அன்ன இவள்‌ 

அிமதர்‌ மழைக்கண்‌” காணா ஊங்கே. (௬றீ்‌.160:4-10) 


என்னும்‌ பாடலில்‌ அழகிய வயிற்றின்‌ மேலே, மேலும்‌ மேலும்‌ தோன்றிய 


தித்தியையும்‌, எழுச்சியுடைய இளமையான அழகிய மார்பின்‌ மேலே அள்ளித்‌ 


65 


தெளித்தது போன்று படர்ந்த அழகிய நுண்ணிய தேமலையும்‌, சிவந்த புள்ளிகளைக்‌ 
கொண்ட அழகிய நெற்றியின்‌ மேல்‌ பொலிந்த ஐந்து பகுதிகளாக வகை செய்யப்பட்ட 
கூந்தலாகிய ஓதியையும்‌ உடையவள்‌ இத்தலைவி. நாள்பட்ட நீர்‌ பொருந்திய 
பொய்கையிலே மலர்ந்த குவளை மலரை ஒன்றோடொன்று எதிரெதிர்‌ வைத்துத்‌ 
தொடுத்தாற்‌ போன்ற செவ்வரி படர்ந்த, பெரிய குளிர்ச்சியுடைய கண்களையும்‌ கண்ட 


பின்னர்‌ யானுந்ற பீடும்‌ பெருமையும்‌ பிறவுமெல்லாம்‌ காதல்‌  நினைவன்றிப்‌ 


பிறிதொன்றும்‌ கொள்ளாத நிலையில்‌ எம்மை விட்டு ௮கன்றன எனத்‌ தலைவன்‌ 
கூறுகின்றான்‌. 
4.2.4 முகை நிரைத்தன்ன மாவீழ்‌ வெண்பல்‌ 

தலைவன்‌ தன்‌ நெஞ்சிற்குச்‌ சொல்லியது என்னும்‌ துறையில்‌ ௮மைந்த பாடல்‌ 
குறிக்கத்தக்கது. 
அறல்‌ என அவிர்வரும்‌ கந்தல்‌, மலஹீஎன 
வாள்முகத்து அலமரும்‌ மாஇதழ்‌ மழைக்கண்‌ 
முகைநிரைத்‌ தன்ன மாவீழ்‌ வெண்பல்‌” 
நகைமாணடு இலங்கும்‌ நலம்கெழு துவர்வாய்‌ * 
கோல்‌அமைவிழுத்தொடி” விளங்க வீசி, 


கால்று தளீரின்‌ நடுங்கி ஆனாது 
நறோொயஅுசா வீட முயங்கினள்‌. (அகநா. 162:10-16) 


இப்பாடல்‌ “கருமணல்‌ போன்ற கூந்தலையும்‌, குவளை மலர்‌ போன்ற குளிர்ச்சி 
பொருந்திய கண்களையும்‌, முல்லை அரும்பு போன்ற பற்களையும்‌, பவளம்‌ போன்ற 
வாயினையும்‌ உடைய தலைவி தன்‌ கைகளில்‌ வளையல்கள்‌ விளங்கக்‌ கையை 
வீசிக்‌ காற்றில்‌ அசையும்‌ தளிரைப்‌ போன்று மெல்ல நடூங்கியவளாய்‌ வந்து எம்‌ 
காமநோயாகிய வருத்தம்‌ நீங்குமாறு எம்மைத்‌ தழுவிக்‌ கொண்டாள்‌” எனத்‌ தலைவன்‌ 
தலைவி தன்‌ மீது கொண்டூள்ள அன்பின்‌ ஈடூபாட்டினை உரைக்கின்றான்‌. 

4.2.5 அகவன்‌ மகளே 


தோழி அறத்தொடுூநிற்றல்‌ துறையில்‌ அமைந்த பாடல்‌ கீழ்வருமாறு: 


அகவன்‌ மகளை! அகவன்‌ மகளை! 
மனவுக்‌ கோப்பு அன்ன நல்நெடுங்‌ ௯ூந்தல்‌ 


66 


அகவன்‌ மகளை பாடுக பாட்டே 
இன்னும்‌ பாடுக பாட்டே - அவர்‌ 
நல்நெடுங்‌ குன்றம்‌ பாடிய பாட்டே (குறுந்‌.23) 


இக்குறுந்தொகைப்‌ பாடலில்‌, தலைவியின்‌ வாட்டத்தை உணர்ந்த செவிலித்தாய்‌ 
கட்டூவிச்சியை அழைத்து வெறியாட்டு நடத்துகின்றாள்‌. தலைவியின்‌ களவு 
வாழ்க்கையை வெறியாட்டூக்‌ களத்தில்‌ வெளிப்படூத்த நினைக்கின்றாள்‌ தோழி. 
“தலைவி கொண்ட காதலால்‌ உடல்‌ வேறுபட்டூம்‌ மெலிந்தும்‌ காணப்படுகின்றாள்‌. 
இவளுக்கு ஏற்பட்ட நோய்‌ தலைவனால்‌ ஏற்பட்டது. எனவே, அவன்‌ குன்றத்தைப்‌ 
பற்றியே பாடு. தலைவி நோய்‌ தீரும்‌ என்று தன்‌ கூற்றுவழி அ௮றிவிக்கின்றாள்‌ தோழி. 
இத்தன்மைத்தான பொருளில்‌ உள்ள ஐங்குறுநூற்றுப்‌ பாடலும்‌ தலைவியின்‌ 
மெலிவுக்கு முருகக்‌ கடவுளே காரணம்‌ என்று நினைத்து வெறியாட்டு நிகழ்த்திய 
செயலைப்‌ பதிவு செய்கின்றது. புதுமலரொத்த மழைக்கண்‌ தலைவியின்‌ புலம்பலுக்குத்‌ 
தலைவன்மீது கொண்ட காதலே காரணம்‌ என்பதைப்‌ பாடல்‌ தெள்ளிதின்‌ 
உணர்த்துகின்றது. 
தறிவளர்‌ சிலம்பிற்‌ கடவுட்‌ பேணி, 
அறியா வேலன்‌, வெறி எனக்கூறும்‌ 


அது மனம்‌ கொள்குவை அனை ! இவள்‌ 
புது மலர்‌ மழைக்‌ கண்‌ புலம்பிய நொய்க்கே. (ஓங்குறு.243) 


தலைவியின்‌ உடல்‌ மெலிவுக்குக்‌ காரணம்‌ தலைவனே என்னும்‌ ஒத்த கருத்தினை 


இப்பாடலும்‌ உணர்த்துகின்றது. 
4.2.6 கார்‌எதிர்‌ தளிர்மேனி 
தலைவன்‌ தன்‌ தலைவியின்‌ பேரெழிலை, 


வார்உறு வணர்‌ ஐம்பால்‌' வணங்குஇறை” நெடுமென்தோள்‌” 

பேர்எழில்‌ மலர்‌ உண்கண்‌ பிணை எழில்மான்‌ நோக்கின்‌” 

கார்‌எதிர்‌ தளீர்மேனி கவின்பெறு சுடர்நுதல்‌” 

௯ர்‌எயிற்று£ முகைவெண்பல்‌” கொழிபுரையும்‌ நுசுப்பினாய்‌” 
நேர்சிலம்பு” அறி ஆர்ப்ப, நிரை தொழடிக்‌ கை”வீசினை, 

ஆர்‌உயிர்‌ வெளவிக்‌ கொண்டு அறிந்திபாது இறப்பாய்‌ ! (கலித்‌.58:1-0) 


67 


என்னும்‌ கலித்தொகை பாடலில்‌ தலைவியின்‌ கூந்தல்‌ முதல்‌ சிலம்பணிந்த கால்‌ 
வரை உறுப்புநலன்‌ போற்றல்‌ அமைந்தமையைக்‌ “கோதுதல்‌ உற்ற சுருண்ட கந்தல்‌; 
வளைந்த முன்கை; நெடிய மென்தோள்‌; பெரிய அழகுடைய நீலமலர்‌ போன்ற 
மையுண்ட கண்‌; மான்‌ பிணையினது அழகுடைய மருண்டு நோக்கும்‌ பார்வை; 
மழையைப்‌ பெற்ற இளந்தளிரைப்‌ போன்ற நிறம்‌; ஒளிர்கின்ற அழகிய நெற்றி; முகை 
போன்ற கூரிய எயிறு; கொடி போன்ற நுண்ணிய இடை; இத்துணையும்‌ அ௮மைந்தவளே! 
காலுக்குப்‌ பொருந்தின சிலம்பு அணிந்து தொடிகள்‌ பூண்ட நின்‌ கைகளை வீசி 
நடந்து வரும்‌ பொழுது என்‌ உயிரை வவ்விக்‌ கொண்டாய்‌” எனத்‌ தலைவன்‌ 
தலைவியின்‌ அழகை  சித்திரிக்கின்றான்‌. இதில்‌ தலைவியின்‌ முறுவலழகைக்‌ 


“கூர்‌எயிற்று முகைவெண்பல்‌” என்னும்‌ அ௮டைத்தொடர்வழி சுட்டுவது நோக்கத்தக்கது. 
4.2.7 நநுநுதல்‌ பசத்தல்‌ 


நின்ற சொல்லர்‌ நழிதோறு இனியர்‌; 
என்றும்‌ என்தோள்‌ பிரிபு அறியல6; 


தாமரைத்‌ தண்‌ தாது ஊதி மீமிசைச்‌ 
சாந்தில்‌ தொடுத்த தம்தேன்‌ போல, 


புரைய மன்ற புரையோர்‌ கேண்மை; 

நீர்‌ இன்று அமையா உலகம்‌ போலத்‌ 
தம்‌இன்று அமையா நம்‌ நயந்தமுளி 

நறுநுதல்‌ பசத்தல்‌ அஞ்சிச்‌ 

சிறுமை உறுபவோ? செய்பு அறியலர்‌! ௫றீ.1) 


என்னும்‌ நந்நிணைப்‌ பாடலில்‌ தலைவி தோழியை நோக்கி,'நம்‌ காதலர்‌ தவறாத 
வாய்மையுடையவர்‌; இனிமையுடையவர்‌; என்‌ தோள்‌ பிரியாதவர்‌; அ௮த்தகையவருடைய 


நட்பு உயர்ந்த சந்தன மரத்தில்‌ சேகரிக்கப்பட்டு இருக்கும்‌ தேனைப்போல உறுதியாக 


உயர்ந்தது. தண்ணீர்‌ இல்லாமல்‌ இவ்வுலகம்‌ அமையாது. அதுபோல அவர்‌ இல்லாமல்‌ 
நாம்‌ இல்லை. ஆகவே நம்‌ நறுநுதல்‌ பசத்தல்‌ ௮ஞ்சி அவர்‌ நம்மைப்‌ பிரிய மாட்டார்‌” 


என்று தான்‌ தலைவன்‌ மீது கொண்ட அன்பினை அறிவிக்கின்றாள்‌. 


68 


4.2.8. மடவது மாண்ட மா௮யோள்‌ 


அல்லகுறிப்பட்டூழி தலைமகன்‌ தன்‌ நெஞ்சிற்குச்‌ சொல்லியது என்னும்‌ 


துறையில்‌ அமைந்த அகப்பாடல்‌: 


அயத்து வளர்‌ பைச்சாய்‌ முருந்தின்‌ அன்ன 
நகைப்‌ பொலிந்து இலங்கும்‌ எயிறு கெழு துவர்வாய்‌' 
ஆகத்து அரும்பிய முலையள்‌” பணைத்தோள்‌”, 
மாத்தாட்‌ குவளை மலர்‌ பிணைத்தன்ன 

மா இதழ்‌ மழைக்கண்‌ மாஅயோளொடு 

பேயும்‌ அறியா மறைஅ௮மை புணர்ச்சி 

பூசல்‌ துடியின்‌ புணர்புபிரிந்து இசைப்ப 

கரந்த கரப்பொடு நாம்‌ செலற்கு அருமையின்‌, 
கடும்புனல்‌ மலிந்த காவிரிப்‌ பேரியாற்று 

நெடுஞ்‌ சுழி நத்தம்‌ மண்ணுநள்‌ போல, 

நடுங்கு அஞர்‌ து முயங்கி, நெருநல்‌ 

ஆகம்‌ அடைதந்தோளை - வென்வேர்‌ 
களிறுகெமழு தானைப்‌ பொறையன்‌ கொல்லி 
ஒளிறு நர்‌ அடுக்கத்து வியல்‌ அகம்‌ பெொரற்பக்‌ 
கடவுள்‌ எழுதிய பாவையின்‌, 

மவது மாண்ட மாஅயோளை (அகநா.62) 


“கொல்லிப்பாவை போன்ற மாமை நிறமுடையவளும்‌, ஒளிபொருந்திய பற்களோடூ 
கூடிய சிவந்த வாயினை உடையவளும்‌, அழகிய முலையும்‌, மூங்கில்‌ தோளும்‌, 
குவளை மலர்‌ கண்களையும்‌ உடைய தலைவியோடு பேயும்‌ அறியாத காலத்தே யாம்‌ 
பிறர்‌ அறியா வண்ணம்‌ மறைவாக நிகழ்த்திய களவுப்‌ புணர்ச்சியால்‌ ஊரில்‌ அலர்‌ 
எழுந்தது. நேற்று காதல்‌ துன்பம்‌ தீரும்படி குளிரத்‌ தழுவி என்‌ மார்பிடத்துப்‌ 
பொருந்திக்‌ கிடந்தாள்‌; இன்றோ நாம்‌ அ௮ல்லகுறிப்பட்டோமே” எனத்‌ தன்‌ நெஞ்சோடு 
புலம்பினான்‌. 
4.3 முல்லை 
4.3.1 புதல்வன்‌ தாய்‌ 

தலைவன்‌ தலைவி இருவரும்‌ தம்‌ புதல்வனோடு மகிழ்ந்து இருக்கும்‌ 


காட்சியை, 
புதல்வுற்‌ கனலை இயினன்‌ தந்தை; மென்‌ மொழிப்‌ 
புதல்வன்‌ தாயோ இருவரும்‌ கலைழஇயினள்‌; 


69 


இனிதுமன்ற அவர்‌ கிடக்கை; 
நனிஇிரும்‌ பரப்பின்‌ இவ்‌ உலகுடன்‌ உறுமே (இங்குறு.409) 


என்னும்‌ பாடல்‌ காட்டுகின்றது. “புதல்வனைத்‌ தழுவிக்‌ கிடந்தான்‌ தலைவன்‌. 
அப்புதல்வனை ஈன்றவளோ அவ்விருவரையும்‌ ஒருங்கு அணைந்து கிடந்தாள்‌. 
அவ்வாறு அம்மூவரும்‌ படுத்திருந்த காட்சி இனிமை தருவதாகும்‌. இவ்வின்பத்தை 
காணும்பொழுது இவ்வுலகம்‌ முழுவதும்‌ அதற்கு ஒப்பாகும்‌' என்று செவிலித்தாய்‌ 
உள்ளம்‌ மகிழ நற்றாய்க்குத்‌ தன்‌ கண்களால்‌ கண்ட காட்சியைப்‌ பூரிப்புடன்‌ 
உரைக்கின்றாள்‌. 
4.3.2 இன்உறல்‌ இளமுலை 

தலைவன்‌ பிரிந்து சென்றதனால்‌ துயருற்ற தலைவி பருவம்‌ காட்டி தோழிக்குத்‌ 
தன்னுள்ளத்தைப்‌ புலப்படூத்தினாள்‌. இதனை, 


சேயுயர்‌ விசும்பின்‌ நீர உறு கமஞ்சூல்‌ 

தண்குரல்‌ எழிலி ஒண்சுடர்‌ இமைப்ப, 
பெயல்தாழ்பு இருளிய புலம்புகொள்‌ மாலையும்‌ 
வாரார்‌ - தோழி! வருஉம்‌ 

இன்உறல்‌ இளமுலை கெமுங்க 

இன்னா வைப்பின்‌ சுரன்‌ இறந்தோரே (குறுந்‌.314) 


என்னும்‌ பாடல்‌ சுட்டுகின்றது. கார்காலம்‌ வந்தமையால்‌ தலைவனோடு கூடியிருக்க 
முடியவில்லை என்று தலைவி பெரிதும்‌ ஆற்றாளாயினாள்‌. “அவர்‌ குறித்துச்‌ சென்ற 
பருவம்‌ வந்துவிட்டது. அவர்‌ வரவில்லையே! இனிய ஊற்றின்முடைய இளைய 
முலைகள்‌ தழுவுவதற்கு அவர்‌ வாரார்‌” என ஏங்கிய தலைவி தன்‌ மன வேட்கையை 
வெளிப்படுத்துகின்றாள்‌. 
4.3.3 முறுவல்‌ இன்நகை 
வினைமுற்நறிய தலைவன்‌ தேர்ப்பாகற்கு உரைத்தது என்னும்‌ துறையில்‌ 

அமைந்த பாடல்‌: 

இருநிலம்‌ குறையக்‌ கொட்டிப்‌ ப்ரிந்தின்று 

ஆஅதிபோகிய அசைவு இல்‌ நோன்‌ தாள்‌, 


மன்னர்‌ மதிக்கும்‌ மாண்‌ வினைப்‌ புரவி 
கொய்ம்‌ மயிர்‌ எழுத்தில்‌ பெய்ம்‌ மணி ஆர்ப்ப, 


70 


பூண்கதில்‌ - பாக! நின்‌ தேரே பூண்தாழ்‌ 

ஆக வனழமுலைக்‌ கரைவலம்‌ தெறிப்ப 

அழுதனள்‌ உறையும்‌ அம்மா அரிவை 

விருந்து அயர்‌ விருப்பொடு வருந்தினள்‌ அசைழஇய 
முறுவல்‌ இன்றகை காணகம்‌! 

உறுபகை தணீித்தனன்‌, உரவு வாள்‌ வேந்கே. ௬ுற்‌.81) 


இதில்‌ தேர்ப்பாகனிடத்து, பிரிந்திருக்கும்‌ சூழலில்‌ பூண்கள்‌ தாழ்ந்த மார்பில்‌ 
பொருந்தியிருக்கும்‌ அழகிய முலைகளின்‌ முகட்டில்‌ கண்ணீர்‌ சிந்தி சிதறி விழும்படி 
அழுத வண்ணம்‌ இருப்பவள்‌ அழகிய மாமைநிறம்‌ பொருந்திய என்‌ தலைவி; 
விருந்தாகிய நம்மைக்‌ கண்டவுடன்‌ மகிழ்ச்சி மிகுந்த முகத்தினளாய்‌ வரவேற்க 
ஆர்வமாய்‌ விளங்குவாள்‌. அதை நாம்‌ காணும்‌ பொருட்டு, தேரை விரைவாகச்‌ 
செலுத்து” எனத்‌ தலைவன்‌ கூறினான்‌. 
4.3.4 நுணுகிய நுசுப்பு 

விருந்து கண்டு மகிழ்வது போன்ற மனநிலையுடையவளாகிய தலைவி 
தலைவன்‌ மீளும்‌ கார்காலத்தை எதிர்நோக்கியிருந்தமையை உணர்த்தும்‌ 


அகநானூற்றுப்‌ பாடல்‌: 


குறுமோட்டு மூதாய குறுகுறு ஓடி 

ம்ணிமண்டு பவளம்‌ போல்‌ காயா 

அணிமிகு செம்மல்‌ ஒளிப்பன மறைய 

கார்கவின்‌ கொண்ட காமர்‌ காலை 

செல்க தேரே நல்வலம்‌ பெறுந! 

பெருந்தோள்‌ நுணுகிய நுசுப்பின்‌ 

திருந்து இழைறரிவை வீருந்து எதிர்‌ கொளவே! (அகநா.374:12-18) 


“கார்ப்பருவம்‌ வந்து தோன்றியது. அப்பருவ காலத்தே, பெருத்த தோளினையும்‌, 


நுண்ணிய இடையினையும்‌, திருத்தமான திருந்திழை ௮அரிவையாகிய நம்‌ தலைவி 
நம்மை எதிர்நோக்கிக்‌ கொண்டிருப்பாள்‌. ஆகவே தேரினை விரைவாகச்‌ செலுத்து” 
எனத்‌ தேர்ப்பாகனை விரைவுபடுத்துகின்றான்‌ தலைவன்‌. 
4.3.5 வாடிய நுதல்‌ 

பிரிந்துறையும்‌ தலைமகன்‌, தலைமகள்‌ விடுத்த  தூதாய்ச்‌ சென்ற 


பாணனை, அவள்‌ சொல்லிய திறம்‌ கூறுக” எனக்‌ கேட்ட பாடல்‌: 


71 


நீடனம்‌ என்ற கொடுமை தூற்றி 

வாடிய நுதலாகிப்‌ பிறிது நினைந்து 

யாம்வெம்‌ காதலி நோய்மிகச்‌ சாஅய்ச்‌, 

சொல்லிய துரைமதி நயே - 

முல்லை நல்யாழ்ப்‌ பாண! மற்றெமக்கே? (ஓங்குறு.478) 


இப்பாடலில்‌, “முல்லைப்‌ பண்ணை இனிதாக இசைக்கின்ற நல்ல யாழினை 
உடையவனாகிய பாணனே! யாம்‌ விரும்பும்‌ காதலியானவள்‌, யாம்‌ பிரிவுக்காலத்தை 
நீட்டித்திருந்ததால்‌ எம்பால்‌ கொடுமைப்‌ பழியினைச்‌ சொல்லித்‌ தூற்றியவளாக, வாடிய 
நெற்றியினளாகித்‌ தான்‌ வாழ்வதையே வெறுத்து விட்டவளாகி, நோய்‌ மிகவாகச்‌ 
சொல்லியவை எல்லாம்‌ நீயும்‌ எமக்கு இங்கே கூறுவாய்‌” எனத்‌ தலைவன்‌ 
கூறுகின்றான்‌. இப்பாடல்‌ கடமை காரணமாகத்‌ தலைவன்‌ வரக்‌ காலம்‌ தாழ்ந்தமையை 
அறிந்தும்‌ தலைவி பிரிவாந்றாமையால்‌ துடித்துப்‌ புலம்புவதைத்‌ தலைவன்‌ தெளிவாக 
உணர்ந்து கொண்டதை நுட்பமாய்‌ அறிவிக்கின்றது. 
4.3.6 பொன்செய்‌ புனைஇழை கட்டிய மகளிர்‌ 

பிரிந்து சென்ற தலைவன்‌ வருவதாகக்‌ குறித்துச்‌ சென்ற கார்காலத்தின்‌ 
வரவைக்‌ கண்டதும்‌ தோழி மிகவும்‌ கவலை அடைகின்றாள்‌. அதன்‌ பின்னும்‌ தலைவி 
ஆற்றியிருக்க விரும்புவாளோ என்று கருதி வருந்திய அவளுக்குத்‌ தலைவி 


கூறுவதாக அமைந்த பாடல்‌: 


வண்டுபடத்‌ ததைந்த கொடிஇணர்‌ இடையிடுப்‌ 
பொன்செய்‌ புனைதஇழை கட்டிய மகளீர்‌, 
கதுப்பிர்‌ தோன்றும்‌, புதுப்பூங்‌ கொன்றைக்‌ 
கானம்‌, கார்‌' எனக்‌ ௯றினும்‌, 


யானோ கதேறேன்‌; அவர்‌ பொய்வழங்கல்‌ (குறுந்‌.21) 
என்னும்‌ இப்பாடலில்‌ “செறிவாக மலர்ந்துள்ள கொடியாகிய பூங்கொத்துக்களை 
இடையிடையே இட்டு வைத்துப்‌ பொன்னாற்‌ புனைந்து செய்த ௮அணிகளைச்‌ சுற்றிக்‌ 


கட்டியவாறு தோன்றுகின்ற வண்டுகள்‌ மொய்த்து இருக்கும்‌ மகளிரின்‌ கூந்தலைப்‌ 


போல புதுப்பூக்களுடனே தோன்றும்‌ கொன்றை மலர்களோடு காணப்படும்‌ கானமானது 


இக்காலத்தைக்‌ கார்காலம்‌ என்று கூறினாலும்‌, யானோ அவற்றின்‌ கூற்றை 


72 


உண்மையெனக்‌ கொண்டு தெளிய மாட்டேன்‌. ஏனெனில்‌ தலைவன்‌ ஒரு காலத்தும்‌ 
பொய்ச்‌ சொற்களை வழங்கார்‌” என்று தலைவி செப்புகின்றாள்‌. இயற்கைகூட 
பொய்த்துப்‌ போக வாய்ப்புண்டு. ஆனால்‌, தலைவன்‌ நின்ற சொல்லன்‌ என்ற 
தலைவியின்‌ திடமான நம்பிக்கையை இப்பாடல்‌ அறுதியிட்டு உரைக்கின்றது. 
4.3.7 வணர்ந்து ஒலி கூந்தல்‌ 

தலைவியைப்‌ பிரிந்து வினைமேற்‌ சென்றிருந்த தலைவன்‌ வினை 
முடித்தானாகத்‌ திரும்பி வந்து தலைவியுடன்‌ கூடி இன்புற்றிருக்கின்றான்‌. அவ்வேளை, 


உலகுய்யப்‌ பெய்யும்‌ மழையினைத்‌ தலைவன்‌ வாழ்த்துகின்றான்‌. 


உலகிற்கு ஆணியாக பலர்தொழ 

பலவயின்‌ நிலைஇய குன்றின்‌ கோடுதோறு 
ஏயினை உரைஇயரோ! பெருங்கலி எழிலி! 
ப்டுமலை நிண்ற நல்யாழ்‌ வடி நரம்பு 

எழீஇ யன்ன உறையினை முழவின்‌ 

மண்ஆர்‌ கண்ணின்‌ இம்மென இமிரும்‌ 

வணர்ந்து ஒலி கூந்தல்‌ மாஅ யோனளோடு 
புணர்ந்தினிது நுகர்ந்த சாரல்‌ நல்னர்‌ 

விரவுமலர்‌ உது] வீசி 

இரவுப்‌ பெயல்‌ பொழிந்த உதவி யோயே (றீ.139) 


“பெரிய ஆரவாரத்துடன்‌ முழங்கி வருகின்ற மேகமே! ஒலியோடு முழங்கும்‌ 
இடிகளை உடையாய்‌! தாழ்ந்த கூந்தலை உடைய இவளோடு புணர்ந்து இனிதிருந்த 
சாரல்‌ நல்லூரில்‌ பலவாகிய மலர்கள்‌ உதிரும்படி மோதி இரவில்‌ மழையாய்ப்‌ 
பொழிந்தனை! நிலை பெற்ற யாழின்‌ முறுக்கிய நரம்பில்‌ “படூமலை' என்ற 
பண்ணினை எழுப்பியது போன்ற ஓலியொடு பெய்யும்‌ மழையையுடைய நீ 
இவ்வுலகத்தோர்க்கு ஆதாரமாக அமைந்து யாவரும்‌ தொழ பல இடங்களில்‌ நிலை 
நின்ற குன்றின்‌ சிகரந்தோறும்‌ பொருந்தி உலவுவாயாக” என்று கூறுகின்றான்‌. நீர்வளம்‌ 
பெருக மழையைப்‌ போற்றும்‌ சங்கத்தமிழரின்‌ இக்கொள்கை இயற்கை வாழ்த்திற்கு 


முன்னோடியாகும்‌. 


73 


4.4 மருதம்‌ 


4.4.1 பொலந்தொடி 


பரத்தையரொட௫ உறவு கொண்டு மழுகும்‌ தலைமகன்‌ மீண்டும்‌ தன்‌ 
மனையாளைச்‌ சேரவிரும்பித்‌ தூதுவரை அனுப்பினான்‌. அவன்‌ கேட்ப தலைவிக்குத்‌ 


தோழி உரைத்தாள்‌. இதனை, 


தாய்‌ சாப்‌ பிறக்கும்‌ புள்ளிக்‌ களவனொடு 

பிள்ளை தின்னும்‌ முதலைத்து அவன்‌ ஊர்‌ 

எய்தினன்‌ ஆகின்று கொல்லோ? மதிழ்நன்‌ 

பொலந்தொழடி தெளீர்ப்ப முயங்கியவர்‌ 

நலம்‌ கொண்டு துறப்பது எவன்கொல்‌? அன்னாய்‌/(ஓங்குறு.24) 


என்னும்‌ பாடல்வழி அறியலாம்‌. “தன்‌ ஓட்டின்‌ மேல்‌ புள்ளிகளைக்‌ கொண்ட நண்டு, 
தான்‌ பிறந்தவுடனேயே தன்னை ஈன்ற தாய்‌ இறக்கும்படி செய்யும்‌.தான்‌ ஈன்ற 
பார்ப்பினையே தின்னும்‌ பண்புடையது முதலை. இத்தகைய உயிரினங்கள்‌ வசிக்கும்‌ 
ஊரில்‌ வாழ்பவன்‌ நம்‌ தலைவன்‌. அவ்வுயிர்களின்‌ பண்பினைத்‌ தலைவன்‌ தானும்‌ 
மேற்கொண்டான்‌ போலும்‌. இல்லையெனில்‌ உன்னை விடுத்துப்‌ பரத்தையிநீ பிரிந்து 
சென்றிருப்பானா?' என்று கூறுகின்றாள்‌. தோழியின்‌, இடம்‌ பொருள்‌ அறிந்து 
உவமிக்கும்‌ திறனையும்‌ இப்பாடல்‌ உணர்த்துகின்றது. 


4.4.2 ஆடிப்பாவை 


தலைவி தன்னைப்‌ பழித்துக்‌ கூறினாள்‌ என்பதை அறிந்த காதற்பரத்தை, 
தலைவன்‌ தன்னுடைய மனைவிக்கு அஞ்சி ஓஹழுகுவதாக அவள்‌ சுற்றத்தார்‌ 


கேட்குமாறு எள்ளியதைக்‌ கீழ்வரும்‌ இப்பாடல்‌ உணர்த்துகின்றது. 


கழனி மாஅத்து விளைந்து ௨௧ தும்பழும்‌ 

பழன வாளை கதூஉம்‌ ஊரன்‌ 

எம்‌இல்‌ பெருமொழி கூறி தம்இல்‌ 

கையும்‌ காலும்‌ தூக்கத்‌ தூக்கும்‌ 

ஆடிப்‌ பாவை போல 

வன செய்யும்‌ தன்புதல்வன்‌ தாய்க்கே (குறுந்‌. 8) 


74 


இப்பாடலில்‌ காதந்பரத்தையின்‌ கோபம்‌ புலப்படுகிறது. அவள்‌, “வயல்‌ அருகில்‌ 
உள்ள மாமரத்தின்‌ முந்றி வீழ்ந்த இனிய பழத்தைப்‌ பொய்கையிலுள்ள வாளை 
மீன்கள்‌ கவ்வி உண்பதற்கு இடமாகிய மருதநிலத்‌ தலைமகன்‌ எம்முடைய வீட்டில்‌ 
எம்மை வயப்படுத்துவதற்காகப்‌ பெருமொழிகளைக்‌ கூறிச்சென்று, தம்முடைய வீட்டில்‌, 


முன்‌ நிற்பவர்‌ கையையும்‌ காலையும்‌ தூக்கும்போது தானும்‌ தூக்குகின்ற 


கண்ணாடியுள்‌ தோன்றும்‌ பாவையைப்‌ போன்று தன்‌ புதல்வனை ஈன்ற தன்னுடைய 


மனைவிக்கு அவள்‌ விரும்பிய செயல்களைச்‌ செய்வான்‌” என்று கேலி பேசுகின்றாள்‌. 
4.4.3 அவன்‌ பெண்டிர்‌ 
பரத்தை தலைவியை நோக்கிச்‌ சினத்துடன்‌ சூளுரைப்பதாக அமைந்த பாடல்‌: 


அரிவேய்‌ உண்கண்‌ அவன்‌ பெண்டிர்‌ காண 

தாரும்‌ தானையும்‌ புற்றி ஆரியர்‌ 

பிடி ப்பின்று தரூஉம்‌ பெருங்களிறு போல 
கதோள்கந்தாகக்‌ ௯ந்தலின்‌ பிணித்து அவன்‌ 

மார்பு கட கொள்ளைன்‌ ஆகின்‌ ஆர்வுர்று 
இர்கதோர்க்கு ஈயாது ஈட்டியோன்‌ பொருஎ்பொல்‌ 

பரந்து வெனிப்படாத! ஆகி, 

வழுந்துக தில்ல யாயஓம்பிய நலனை! (அகநா.276:8-15) 


தலைவி தன்‌ தலைவனைக்‌ கவர்ந்து கொண்ட பரத்தையைப்‌ பழித்துரைக்கின்றாள்‌. 


இதனைக்‌ கேள்வியுந்ற பரத்தை தலைவியின்‌ மீது கோபம்‌ கொண்டு தலைவியும்‌ 


அவள்‌ தோழியரும்‌ கேட்கும்படி கூறுகின்றாள்‌. தலைவனை செவ்ஹி படர்ந்த 
மையுண்ட கண்களையுடைய அவன்‌ பெண்டிர்‌ (தலைவி) காணுமாறு அவன்‌ கூடியுள்ள 
மாலையைப்‌ பற்றுவேன்‌; அவன்‌ தப்பிப்போகதப்படித்‌ தாழ்ந்து கிடக்கும்‌ அவன்‌ 
ஆடையைப்‌ பந்றிக்‌ கொள்வேன்‌; ஆரியர்‌ பழகிக்‌ கொண்டு வந்து தரும்‌ ஆண்‌ 
யானைபோல, என்‌ தோளே கட்டும்‌ தறியாகக்‌ கொண்டு, என்‌ கூந்தலாகிய 


கயிற்றினால்‌ கட்டி ௮வனுடைய மார்பினைச்‌ சிறைப்படூத்துவேன்‌ என்று கூறும்‌ பரத்தை 


தன்‌ இளமை நலத்தின்‌ மீது கொண்ட இறுமாப்பினையும்‌ இப்பாடல்வழி அறிய 


முடிகின்றது. 


75 


4.4.4 பேரமர்க்‌ கண்ணாள்‌ 
தலைவி வருந்துமாறு புறவொழுக்கம்‌ மேற்கொண்டான்‌ தலைவன்‌. மிக 


இயல்பாகக்‌ குந்றவுணர்வு இல்லாமல்‌ பரத்தையைப்‌ பிரிந்து மீண்டு வந்த 


தலைவனோடு தலைவி ஊடல்‌ கொண்டாள்‌. இதனை, 


நஞ்சுஉயீர்‌ செகுத்தலும்‌ அறிந்து உண்டாங்கு அளிஇன்மை 
கண்டும்‌ நின்மொழி தேறும்‌ பெண்டிரும்‌ ஏமுற்றார்‌ 

முன்பகல்‌ தலைக்கூடி நண்பகல்‌ அவள்‌ நத்து 

பின்பகல்‌ பிறர்த்தேரும்‌ நெஞ்சமும்‌ ஏமுற்றாய 

எல ஆங்கு - 

திண்கிணி மணித்தாரோடு ஒலித்து ஆர்ப்ப ஓண்தொழிப 
பரமர்க்‌ கண்ணாரர்க்கும்‌ படுவலை இது என 

ஊரவர்‌ உடன்‌ நகத்‌ திரிதரும்‌ 

தேர்‌ ஏமுற்றன்று நின்னினும்‌ பெரிதே. (கலித்‌. 74:8-16) 


என்னும்‌ கலித்தொகைப்‌ பாடல்‌ அடிகள்‌ எடுத்துரைக்கும்‌. நஞ்சு, தன்னை 


உண்டோருடைய உயிரைப்‌ போக்கும்‌ என்று அறிந்தும்‌ அதனை உண்பவர்‌ போல, நீ 


இரக்கமற்றவன்‌ என அறிந்தும்‌ நின்‌ பொய்ம்மொழியை மெய்யாகத்‌ தெளியும்‌ 
பரத்தையரும்‌ பித்தேறினர்‌. முற்பகலிலே ஒருத்தியுடன்‌ கூடியிருந்தும்‌, நண்பகலிலே 
அவளை விட்டுப்‌ பிறரிடம்‌ சென்றும்‌, பிற்பகலிலே வேறொருத்தியைத்‌ தேடுகின்ற உன்‌ 
நெஞ்சத்தாலே நீயும்‌ பித்தேறினாய்‌. கிண்கிணி மணிகள்‌ ஒலித்து எழுந்து ஆரவாரிக்க 
ஒளிரும்‌ தொடியும்‌ பெரிதும்‌ அமர்த்த கண்களும்‌ உடைய பரத்தையரைப்‌ பிடிக்கும்‌ 
வலை இது என்று சொல்லி ஊரில்‌ உள்ளோர்‌ சேர்ந்து சிரிக்கும்படி திரிதரும்‌ 
நின்தேரும்‌ அதன்‌ பாகனும்‌ நின்னைக்‌ காட்டிலும்‌ பெரிதாகப்‌ பித்துக்‌ கொண்டு திரிவர்‌. 
நிறையுள்ள என்‌ நெஞ்சு என்றும்‌ ஆற்றி இருக்குமே தவிர பித்துப்‌ பிடித்து 
அலையாது” என்று தலைவி ஊடினாள்‌. 
4.4.5 விசும்பு இழி தோகை 

தலைவியின்‌ கூந்தலை மயிலின்‌ தோகைக்கு ஓஒப்புமைப்படூத்தி நலம்‌ 
பாராட்டூகின்றான்‌ தலைவன்‌. 


விசும்பு இழி தோகைச்‌ சீர்போன்றி சினே 
பசும்‌ பொன்‌ அவிர்‌ இழை பைய நுிழஙற்ற 


76 


கரை சேர்‌ மருதம்‌ ஏறிப்‌ 
பண்ணை பாய்வோள்‌ தண்‌ நறுங்‌ கதுப்பே (ஓங.74) 


மேற்குறித்த பாடலில்‌ “பசிய பொன்னாலாகிய ஒளி விளங்கும்‌ தன்‌ அணிகலன்கள்‌ 
மெல்லென ஒளி வீசிட, கரையருகே நின்ற மருத மரத்தின்‌ மேலேறி நீரின்கண்‌, 
விளையாட்டு விரும்பிப்‌ பாய்ந்தபொழுது இவளுடைய குளிர்ந்த நறிய கூந்தல்‌ 
வானத்திலிருந்து கீழே இறங்கும்‌ மயிலின்‌ தோகைபோல அழகாகக்‌ காட்சியளித்தது” 
என்கின்றான்‌ தலைவன்‌. 

4.4.6 மாண்இழை மகளிர்‌ 


தலைவனைப்‌ பிரிந்த தலைவி நிலையைப்‌ பல அகப்பாடல்கள்‌ காட்டுகின்றன. 

அதுபோல தலைவனைப்‌ பிரிந்த பரத்தை நிலையினைத்‌ தோழி கூற்றாகக்‌ காட்டும்‌ 
நநீ்றிணைப்பாடல்‌: 

கண்டனென்‌ - மகிழ்ந! -கண்டு எவன்‌ செய்கோ? 

பாணன்‌ கையது பணபுடைச்‌ சீறியாழ்‌ 

யாணர்‌ வண்டின்‌ இம்மென இமிரும்‌ 

ஏர்தரு தெருவின்‌ எதிர்ச்சி நோக்கி நின்‌ 

மார்பு தலைக்கொண்ட மாண்இழை மகளீர்‌ 

கவல்‌ ஏமுந்ற வெய்து வீழ்‌ அரிப்‌ பணீ- 

கால்‌ ஏமுந்ற பைசமு காலை 

கடல்மரம்‌ கவிழ்ந்‌ தெனக்‌ கலங்கி உடன்‌ வீழ்‌ 

பலர்‌ கொள்‌ பலகை போல்‌ 

வாங்கவாங்க நின்று ஊங்கு அஞ்ர்நிலையே (நற்‌.30) 


இதில்‌ பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைவன்‌ “யாரையும்‌ அறியேன்‌ என்றாற்குத்‌ தோழி 
உரைப்பதாய்‌ அமைகின்றது. தலைவனிடம்‌ “நீ வருதலை எதிர்பார்த்து நின்‌ மார்பை 
முன்பு தமக்கு உடையராய்ப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்த மாண்புடைய இழையணிந்த 
பரத்தையர்‌ பலரும்‌ நீ பிரிந்ததினால்‌ கவலை ஏமுற்று வெய்து அரிப்பனி வீழ 
வருந்துவர்‌. பரத்தையர்‌ நின்‌ கைகளைப்‌ பந்றி அவரவர்‌ தம்தம்‌ பக்கம்‌ இழுத்தாங்கு 
நீ அவரால்‌ வருந்துகின்றமையினை நான்‌ என்‌ கண்ணால்‌ கண்டேன்‌. அப்படி இருக்க 
நீ அவர்களைக்‌ கண்டதில்லை என்கின்றாயே” என வினவினாள்‌. தோழி தலைவனைக்‌ 
கண்டித்து நெறிப்படூத்தும்‌ பணியைச்‌ செவ்வனே செய்பவள்‌ என்பதை இப்பாடல்‌ 


காட்டுகிறது. 


77 


4.5 நெய்தல்‌ 
4.5.1 காதல்‌ மடமகள்‌ 
அம்மூவனார்‌ இயந்றிய அகநானூற்றுப்‌ பாடல்‌ இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்‌ 

நீங்கும்‌ தலைமகன்‌ பாங்கற்கு உரைத்தல்‌ என்னும்‌ துறையில்‌ அமைந்தது. 

கதழ்கோல்‌ உமணர்‌ காதல்‌ மடமகள்‌ 

சில்கோல்‌ எல்வளை தெளிப்ப வீசி 

நெல்லின்‌ நேரே வெண்கல்உப்பு எனச்‌ 

கசரிவிலைமாறு கூறலின்‌, மனைய 

விளிஅறி ஞமலி குரைப்ப, வெரீதிய 

மதர்கயல்‌ மலைப்பின்‌ அன்னகண எமக்கு 

இதைமுயல்‌ புனவன்‌ புகைநிழல்‌ கடிக்கும்‌ 

மாமத! அள்ளல்‌ அழுந்திய சாகாட்டு 

எவ்வம்‌ த்‌ வாங்கும்‌ துந்தை 

கைபூண்‌ பகட்டின்‌ வருந்தி 

வெய்ய உயிர்க்கும்‌ நோய்‌ஆ கின்றே (அகநா, /40:5-15) 
தலைவியின்‌ விழிநோக்கால்‌ காதல்‌ வயப்பட்ட தலைவனின்‌ மனநிலையை இப்பாடல்‌ 
நன்குணர்த்தும்‌. உமணரின்‌ இளைய மகள்‌ அழகிய சிலவாகிய வளைகள்‌ ஒலிக்கத்‌ 
தன்‌ கைகளை வீசிக்கொண்டு வந்தாள்‌. வெண்கல்‌ உப்பை நெல்லுக்குப்‌ 
பண்டமாற்றாக விலை கூறிக்‌ கொண்டு போவாள்‌. இவள்‌ குரலைக்‌ கேட்டு ஒலி 
வேற்றுமை கண்டு நாய்‌ குரைக்கும்‌. மதர்கயல்‌ மலைந்தது ஒத்த அவள்‌ அழகிய 
கண்கள்‌, அந்நாயின்‌ குரல்‌ கேட்டு மருளும்‌. மருண்ட அவளுடைய கண்கள்‌ அழகிய 
வண்டினை ஒத்துக்‌ காணப்படும்‌. அப்படிப்பட்ட மருண்ட பார்வையை உடைய உமணப்‌ 
பெண்ணின்‌ கண்ணால்‌ எனக்கு நோய்‌ உண்டானது என்று தலைமகன்‌ பாங்கந்கு 
உரைத்தான்‌. 
4.5.2 துஞ்சாக்‌ கண்ணர்‌ பெண்டிர்‌ 

தலைவியைக்‌ காண வரும்‌ தலைவனை, ஊரின்‌ இயல்புணர்த்தி தோழி 

வரைவுக்கு வற்புறுத்தினாள்‌. அப்பாடல்‌: 

இவள்தன்‌ காமம்‌ பெருமையின்‌ காலை என்னாள்‌; நின்‌ 


அன்பு பெரிது உடைமையின்‌, அளத்தல்‌ வேண்டி 


பகலும்‌ வருதி பல்பூங்கானல்‌; 


78 


இன்னீர்‌ ஆகலோ இனிதால்‌ எனின்‌, இவள்‌ 

அலரின்‌ அருங்‌ கழிப்‌ படுகுவள்‌; அதனால்‌ 

எல்லி வம்மோ!-மெல்லம்‌ புலம்ப! 

சுறவினம்‌ கலித்த நிறை இரும்பரப்பின்‌ 

துறையினும்‌ துஞ்சாக்‌ கண்ணர்‌ 

பெண்டிரும்‌ உடைத்து, இவ்‌ அம்பல்‌ ஊபே (௬ற்‌.223) 
சுறா இனங்கள்‌ நிறைந்திருக்கும்‌ வளமுடையதும்‌, இரவுப்‌ பொழுதிலும்‌ துஞ்சாத 
கண்களுடன்‌ விளங்கும்‌, பழிச்சொல்‌ மிகக்‌ கூறும்‌ கொடிய பெண்களைக்‌ கொண்டது 


இவ்வூர்‌. எனவே விரைவில்‌ தலைவியை மணம்‌ புரிந்து செல்வாயாக எனத்‌ 


தலைவனை வற்புறுத்துகின்றாள்‌ தோழி. 


4.5.3 பல்‌இதழ்‌ உண்கண்‌ 


தலைவன்‌ தலைவியை நெடூங்காலம்‌ பிரிந்திருந்தான்‌.  அப்பிரிவினைத்‌ 
தலைவியால்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியவில்லை. இவள்‌ எப்போதும்‌ அவனைக்‌ 
குறித்தே நினைத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. தலைவன்‌ என்னைப்‌ பிரிந்தால்‌, பல 
இதழ்களை உடைய தாமரை போலும்‌ மை தீட்டிய என்‌ கண்கள்‌ இமை பொருந்தி 
உறங்க இயலாதனவாயின. காமநோயின்‌ தன்மை இதுதானா” என்று தலைவி 
தோழியிடத்தில்‌ கேட்கின்றாள்‌. இதனை, 
அதுகொல்‌ தோழி காமறோொயயே? 
வதிகுருகு உறங்கும்‌ இன்றிழற்‌ புன்னை, 
உடைதிரைத்‌ திவலை அரும்பும்‌ திற்நர்‌ 
மெல்லம்‌ புலம்பன்‌ பிரிந்தெனப்‌ 
பல்‌இதழ்‌ உண்கண்‌ பாடு ஓல்லாவே (குறும்‌.5) 
என்னும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ சுட்டுகின்றது. 
4.5.4 அன்னை 
தலைவன்‌ பிரிந்து சென்றதால்‌ வருத்தமுற்ற தலைவியை நினைந்து துன்பம்‌ 
அடைந்தாள்‌ செவிலி. அப்போது தோழி தலைவன்‌ வரும்‌ செய்தியைக்‌ கூறி 
செவிலியை மகிழ்விக்கின்றாள்‌. ஐங்குறுநூற்றில்‌ தாய்க்கு உரைத்த பத்தில்‌ அமைந்த 


பாடல்‌ குறிக்கத்தக்கது. 


79 


அன்னை வாழி! வேண்டு அன்னை! நம்‌ ஊர்‌ 

நல்‌ நிறப்‌ பெருங்கடற்‌ புள்ளின்‌ ஆனாது, 

துன்புறு துயரம்‌ நீங்க, 

இன்ற இசைக்கும்‌ அவர்‌ தேர்‌ மணிக்குரலே (ஓங்குறு.102) 


தோழி செவிலியை நோக்கி, “அன்னையே! நீயும்‌ நின்மகளும்‌ யானும்‌ இடைவிடாது 
துயரத்தினை அடைந்தோம்‌. அத்துயரம்‌ நம்மை விட்டு நீங்கி ஒழியும்‌ வண்ணம்‌ 
தலைவன்‌ ஊர்ந்து வரும்‌ தேரிற்‌ கட்டிய மணிகளின்‌ இனிய ஒலி நம்‌ ஊரில்‌ வாழும்‌ 
பறவைகள்‌ ஒலித்தாற்‌ போல இடையநாது ஒலிக்கின்றது. ஆகவே மகிழ்ச்சி 
அடைவாயாக” என்று கூறுகின்றாள்‌. 
4.5.5 பிறங்கு குரல்‌ ஐம்பால்‌ 

தலைவன்‌ சிறைப்புறத்தானாக, விரைவில்‌ வதுவைக்கு வற்புறுத்திய தோழியின்‌ 
கூந்றாக அமைந்த பாடல்‌ சிறப்புடையது. மெய்யுறு புணர்ச்சி மந்றும்‌ கடல்‌ நீராட்டு 
நிகழ்ந்தமையையும்‌ நினைவூட்டி தலைவியின்‌ பசலை நீங்க வதுவையே சிறந்தது என 


அறிவுறுத்துகின்றாள்‌ தோழி. 


இதுவே நநுவீ ஞாழல்‌ மா மலர்‌ தாஅப்‌ 
பன்னை ததைந்த வெண்‌ மணல்‌ ஒரு சிறை 
புதுவது புணர்ந்த பொழிலே; உதுவை 
பொம்ம படுதிரை நம்மோடு ஆடி 

புறம்‌ தாழ்பு இருளிய பிறங்கு குரல்‌ ஐம்பால்‌ 
துஙரீனர்‌ அருளிய துறையே; அதுவே 
கொடுங்‌ கழி நிவந்த நெடுங்கால்‌ நெய்தல்‌ 
அம்பகை நெறித்தழை அணி பெறத்‌ தைஇ 
தமியர்‌ சென்ற கானல்‌ என்று ஆங்கு 
உள்ளுதோறு உஎ்ளுதோறு உருகி 

பபைழஇப்‌ பையப்‌ பசந்தனை பசப்பே (௬ுறீ.9௦) 


என்னும்‌ மேற்குறித்த பாடலில்‌, காதல்‌ வயப்பட்ட தலைவியின்‌ உடலில்‌ பசலை 
பாய்ந்தது. அந்நோய்‌ தனக்கு ஏற்பட்டதற்கான காரணத்தைத்‌ தன்‌ தோழியிடம்‌ 
கூறுகின்றாள்‌ தலைவி. நறுமணம்‌ கமழ்கின்ற ஞாழலின்‌ பெரிய மலரும்‌, புன்னையின்‌ 
மலரும்‌ வெண்மணலில்‌ உதிர்ந்து பரவிக்‌ கிடக்கும்‌. அத்தகைய அழகிய 
இச்சோலையிலேயே தலைவன்‌ என்னைப்‌ புணர்ந்தான்‌. நாங்கள்‌ இருவரும்‌ 


பொலிவுடைய அலைகள்‌ வீசும்‌ கடலில்‌ நீராடினோம்‌. நீராடியதால்‌ என்‌ தாழ்ந்து 


80 


இருண்ட ௯ந்தல்‌ நனைந்தது. அப்பொழுது என்‌ கூந்தலைப்‌ பிழிந்து உலர 
வைப்பதந்கு ௮வன்‌ எனக்கு உதவினான்‌. நெய்தலின்‌ அழகிய நெறித்த தழையை 
என்‌ இடையில்‌ அணிவித்தான்‌ என்று உள்ளுந்தோறும்‌ உரைத்தனையே. அவரால்‌ 
உண்டான பசலை நோய்‌ வதுவையாலேயே நீங்கும்‌ எனத்‌ தோழி தலைவியிடம்‌ 


கூறுமுகமாகச்‌ சிறைப்புறத்திலிருந்த தலைவனுக்கு உணர்த்துகின்றாள்‌ தோழி. 


4.5.6 ஐம்பாலாள்‌ செய்த காமம்‌ 
கலித்தொகை காட்டும்‌ தலைவன்‌ கூற்று: 


தாங்காச்‌ சினத்தொடு காட்டிஉயிர்‌ செருக்கும்‌ 
பாம்பும்‌ அவைப்படில்‌ உயயுமாம்‌ - பூங்கண 
வணர்ந்து ஒலி ஐம்பாலாள்‌ செய்த இக்காமம்‌ 
உணர்ந்தும்‌ உணராது இவ்வூர்‌ (கலித்‌. 140:21-24) 


இப்பாடலில்‌ உயிரைக்‌ கொல்லும்‌ கொடிய நஞ்சை உடைய பாம்பு சினத்தோடு 
தீண்டுமாயின்‌ அதன்‌ நஞ்சுப்‌ பிடிப்பில்‌ இருந்து பிழைக்கவும்‌ கூடும்‌. ஆனால்‌ 
பூப்போன்ற கண்களும்‌ அழகிய ஐம்பால்‌ கூந்தலை உடையவளும்‌ ஆகிய தலைவி 
ஏற்படுத்திய காமநோயை நீக்குதல்‌ கடினமான செயல்‌ என்று தலைவன்‌ காதலின்‌ 
வேகத்தைக்‌ கூறுகின்றான்‌. 

4.5.7 துஞ்சா நோய்‌ 


ஐம்பாலாள்‌ செய்த காமத்தைக்‌ காட்டும்‌ பொருண்மையில்‌, தலைவனைத்‌ தன்‌ 
கண்ணுக்குள்‌ வைத்துப்‌ போற்றும்‌ தலைவியின்‌ மாண்பை மற்றொரு கலித்தொகைப்‌ 
பாடல்‌ சுட்டுகின்றது. 
ஓஓ கடலே தெற்றெனக்‌ கண்ணுள்ளே தோன்ற இமை எடுத்துப்‌ 
புற்றுவேன்‌ என்று யான்‌ விழிக்குங்கால்‌ மற்றுமென்‌ 


நெஞ்சத்துள்‌ ஓடி ஒளித்து ஆங்கே துஞ்சாநோய்‌ 
செய்யும்‌ அறனில்லவன்‌ (கலித்‌. 144:55-58) 


தலைவி தனக்குரிமை உடையவனை நினைத்துக்‌ கொண்டு உறங்குகிறாள்‌. 
அப்பொழுது கண்ணுள்ளே தலைவன்‌ தோன்ற இமையைத்‌ திறந்து விழித்து ௮வனைப்‌ 


பிடித்துக்‌ கொள்ளக்‌ கருதினாள்‌. விழிக்கும்பொழுது அவன்‌ ஓடிப்போய்‌ அவள்‌ 


81 


நெஞ்சத்துள்ளே மறைந்து கொண்டான்‌. இவ்வாறு அவனைக்‌ கண்ட நாள்‌ முதல்‌ 


அவன்‌ தந்த காமநோயால்‌ கண்கள்‌ துயிலாது தவித்து நிற்பதாகத்‌ தலைவி கூறும்‌ 


செய்தி நயம்‌ மிக்கது. 
4.5.8 வளை அணி முன்கை 


பரத்தையர்மனைக்கண்‌ சென்று மீண்ட தலைவனைத்‌ தலைவியோடூ 
கூட்டூவித்தாள்‌ தோழி. இதனை, 


வளை அணி முன்கை வால்‌ எயிற்று அமந்நகை 
இளையர்‌ ஆடும்‌ தளை அவிழ்‌ கானல்‌ 

குறுந்துறை வினவி நின்ற 

நெடுந்தோள்‌ அண்ணர்‌ கண்டிகும்‌ யாமே (இங்குறு. 198) 


என்னும்‌ பாடல்‌ உணர்த்தும்‌. “வளையணிந்த முன்கையையும்‌ வெண்ணிறப்‌ பற்கள்‌ 
விளங்கும்‌ முறுவலையும்‌ கொண்ட இளம்‌ பெண்கள்‌ விளையாடி மகிழும்‌ 
சிறப்புடையதும்‌, இதழ்‌ விரியும்‌ மலர்கள்‌ மிகுந்ததுமாகிய கடந்கரைச்‌ சோலையிடத்தே 
பரத்தையர்‌ சென்று மீண்ட தலைவன்‌ தலைவியைக்‌ காண வந்திருக்கின்நான்‌” என்று 
தலைவியிடம்‌ கூறுகின்றாள்‌ தோழி. 

4.5.9 அறன்‌ இல்‌ யாய்‌ 


தலைமகநற்குத்‌ தோழி செறிப்பு அறிவுறுத்தி வரைவு கடாயது என்னும்‌ 


துறையில்‌ அமைந்த குடவாயிற்‌ கீரத்தனார்‌ பாடல்‌: 


ஊதை ஈட்டிய உயர்‌ மணல்‌ அடைகரை 

கோதை ஆயமொடு வடைடல்‌ தைஇ 

ஓரை ஆழடினும்‌ உயங்கும்‌ நின்ஒளி எனக்‌ 

கொன்னும்‌ சிவப்போள்‌ காணின்‌ வென்‌ வேற 

கொற்றச்‌ சோழர்‌ குடந்தை வைத்த 

நாடி தரு நிதியினும்‌ செறிய 

அருங்கடிப்‌ படுக்குவள்‌ அறன்‌ இல்யாயே (அகநா. 60:9-15) 


மணந்து கொள்வதில்‌ கருத்தின்றி, களவொழுக்கமே விரும்பியவனாய்த்‌ தலைவன்‌ 
தலைவியைக்‌ காண பகந்குறியிடத்தே பன்முறை வந்து சென்றான்‌. இதனை அறிந்த 


தோழி தலைவனைக்‌ காணச்‌ சென்றாள்‌. களவொழுக்கத்தை அன்னை அறிந்தால்‌ 


82 


தலைவியைப்‌ புறம்‌ போகாது இற்செறிப்பாள்‌. ஆகவே பகற்குறி வராது விரைவில்‌ 
தலைவியை மணம்புரிந்து கொள்ளுமாறு  அறிவுறுத்துகின்நாள்‌. இச்செய்தியை 
உரைக்கும்‌ இப்பாடல்‌ “அ௮ருங்கடிப்‌ படுக்குவள்‌ ௮றன்‌இல்‌ யாயே” எனச்‌ செவிலியைச்‌ 
சுட்டுவதன்‌ மூலம்‌ வரைவு மேற்கொள்ளுதல்‌ தலைவன்‌ அறன்‌ என மறைபொருளாகப்‌ 
புலப்பட வைக்கின்றது. 
4.5.10 நெஞ்சு நேர்பவள்‌ 

அணீற்பல்‌ அன்ன கொங்குமுதிர்‌ முப்டகத்து 

மணிக்கேழ்‌ அன்ன மாநர்ச்சேர்ப்ப 

இம்மை மாறி மறுமை ஆயினும்‌ 


நீ ஆகியர்‌ எம்‌ கணவனை 
யான்‌ ஆகியர்‌ நின்‌ நெக்சு நேர்பவளை (குறுந்‌.49) 


என்கிநாள்‌ தலைவி. இப்பாடலில்‌ “இப்பிறப்பு மாறி மறுபிறப்பு வருவதாயினும்‌ நீ என்‌ 
கணவன்‌ ஆகுக. நின்‌ மனம்‌ ஒத்தவள்‌ யான்‌ ஆவேன்‌” எனத்‌ தலைவன்‌ மீது 
கொண்ட தீராக்‌ காதலைத்‌ தலைவி கூறுகின்றாள்‌. 
4.6 தொகுப்புரை 
ஐந்திணையில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ - ஆய்வு என்னும்‌ நான்காம்‌ இயலில்‌, 
4 அரிவை, அன்னை, ஆயம்‌, பெண்டிர்‌, மகள்‌, மகளிர்‌ ஆகிய மகளிர்‌ பெயர்கள்‌ 
அடைகளோடு ஐந்திணைகளிலும்‌ இடம்‌ பெறுகின்றன. 
& மகளிர்‌ பெயர்‌ காட்டும்‌ அடை வழி பாடலுக்குரிய திணையையும்‌ பாடலுக்குரிய 


தலைவியையும்‌ அறிய முடிகின்றது. 


காட்டு: 
குறமகள்‌ - குறிஞ்சித்திணை - குறிஞ்சிநிலத்தலைவி 
ஆய்மகள்‌ - முல்லைத்திணை - முல்லைநிலத்தலைவி 
கழனினரன்‌ மகள்‌ - மருதத்திணை - மருதநிலத்தலைவி 
பரதவர்மகள்‌ - நெய்தல்‌ திணை - நெய்தல்நிலத்தலைவி 
எயினர்‌ மகளிர்‌ - பாலைத்திணை - பாலைநிலத்தலைவி 


83 


பிரிவறியா ஆயம்‌ குழுவாக வாழ்ந்த மகளிரைக்‌ குறிக்கின்றது. 
பரத்தை பந்நிய அடையுடன்‌ கூடிய பெயர்‌ மருதத்திணைப்பாடல்களில்‌ 


மிகுதியாக உள்ளது. 


சிறுவன்‌ தாய்‌, புதல்வன்‌ தாய்‌, மகன்‌ தாய்‌ ஆகிய அடைகள்‌ 
மருதத்திணையில்‌ பரத்தை கூற்றில்‌ இடம்‌ பெறுகின்றன. 


எயிற்றி என்பது பாலை நில மகளிரைக்‌ குறிக்கும்‌ பொதுச்‌ சொல்லாக 


அமைகின்நது. 
பழையர்‌ மகளிர்‌ என்பது எயினர்‌ மகளிரைக்‌ குறிக்கும்‌. 


நெய்தல்‌ திணையில்‌ அறன்‌ இல்‌ அன்னை, குறிஞ்சித்திணையில்‌ அருங்கடி 
அன்னை, அறன்‌ இல்‌ யாய்‌ ஆகிய அடைகள்‌ உள்ளன. அவற்றில்‌ உள்ள 


அன்னை தலைவியை இந்செறிக்கும்‌ தலைவியின்‌ தாயைக்‌ குறிக்கும்‌. 


84 


இயல்‌ - ஐந்து 
மகளிர்‌ பெயர்கள்‌ அடைத்தொடர்‌ - ஆய்வு 

5: முன்னுரை 

ஒரு பெயர்ச்சொல்லுக்கும்‌ அல்லது வினைச்‌ சொல்லுக்கும்‌ முன்வந்து 
அச்சொல்லைச்‌ சிறப்பிக்கும்‌ சொல்‌ அடைசொல்லாகும்‌. அவை பெயரடை, 
வினையடை என இருவகைப்படும்‌. பெயருக்கு அடையாக வரக்கூடிய சொல்‌ பெயரடை 
என்றும்‌ வினைக்கு அடையாக வருகின்ற சொற்கள்‌ அல்லது வினையை கொண்டு 
முடியும்‌ சொந்கள்‌ வினையடைகள்‌ என்றும்‌ வழங்கப்படும்‌. 

சங்க இலக்கிய ௮கநூல்களான ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை 
அகநானூறு, கலித்தொகை ஆகிய நூல்களில்‌ பயின்று வந்துள்ள மகளிர்‌ தொடர்பான 
அடைப்பெயர்கள்‌ வகை தொகை செய்யப்பட்டு அவை ஓரடை முதல்‌ பதிமூன்று 
அடைவரை கொடுக்கப்பட்டூுள்ளன. ஓரடை, ஈரடை, மூவடைகளை உட்பகுப்பு செய்யும்‌ 
போது அவற்றை மகளிர்‌ பெயர்கள்‌, மகளிர்‌ உறுப்புகள்‌, மகளிர்‌ அணிகலன்‌ 
பெயர்கள்‌ முறையில்‌ பகுக்கப்பட்டூுள்ளன. மேலும்‌ ௮வற்றிந்கான எடுத்துக்காட்டூுகள்‌ 
கொடுக்கப்பட்டு ௮ச்சொறந்கள்‌ எந்த இலக்கியத்தில்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன, பாடல்‌ 
எண்‌, அடி எண்‌ ஆகியவை குறிப்பிடப்பட்டூுள்ளன. சுருக்கம்‌ கருதி நான்கு அடை 
முதல்‌ பதிமூன்று அ௮டைவரை மாதிரி முறையில்‌ ஒரு சில எடுத்துக்காட்டுகள்‌ 
கொடுக்கப்பட்டூுள்ளன. 

மகளிர்‌ பெயர்‌ சார்ந்த சொல்லடைவில்‌ கந்தல்‌ பற்றிய பதிவுகள்‌ மிகுதியாக 


காணப்படுகின்றன. கூந்தலைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌: 


85 


ஓரடை ஈரடை மூவடை 


அளகம்‌ - a ப 
ஜம்பால்‌ 2 6 3 
ஓதி - 12 4 
௯ூந்தல்‌ கதுப்பு 9 15 3 
கூந்தல்‌ 23 22 10 
குரல்‌ 7 - 2 
குழல்‌ 1 - 1 
கூழை - 4 1 


கூந்தலைக்‌ குறிக்கும்‌ சொற்களில்‌ மூன்று அடைகளையும்‌ சேர்த்து மொத்தம்‌ 152 
அடைகள்‌ இடம்‌ பெறுகின்றன. கண்‌ பந்றிய அடைகளில்‌ மூவடையே 38 இடங்களில்‌ 
பயின்று வருகின்றன. 58 அடை தோளையும்‌, 35 அடை முலையையும்‌ குறிக்கும்‌ 
அடைகளாகும்‌. மேற்காட்டியவற்றுள்‌ கூந்தல்‌, கண்‌, தோள்‌, முலை ஆகிய 
உறுப்புகளின்‌ அடைகள்‌ மிகுதியாக உள்ளன. மகளிர்‌ சார்ந்த ஒற்றைப்‌ பொதுச்சொல்‌ 
மிகுதியாக இடம்‌ பெற்ற போதிலும்‌ மகள்‌, மகளிர்‌, பெண்டிர்‌ ஆகிய பெயர்ச்‌ 


சொற்களுக்கு முன்பே மிகுதியான அடைகள்‌ இடம்‌ பெறுகின்றன. 


86 


23. 


24. 


. கங்கை 


திருமாவுண்ணி 


5.1 தனிச்சொல்‌ 


87 


ஜங்குறு.42:2 
கலித்‌.51:11 
அகநா.196:12 
நநீ.4:5 
அகநா.45:14 
குறுந்‌. 144:3 
அகநா.8:5 
ஜங்குறு:386:4 


அகநா.298:2 


ஜங்குறு.364:2 
நநீ.2:7 
அகநா.6:3 
அகநா.239:15 


குறுந்‌.312:2 


ஐங்குநு.188:4 
கலித்‌.27:11 
அகநா.275:4 
ஐங்குநு.258:2 
அகநா.26:18 


றுந்‌.40:1 


றுந்‌.364:3 


©] 
ஐங்குறு.363:2 
க 
& 


ங்குறு.402:1 


நற்‌.261:9 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


33: 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


88 


ஜங்குறு.410:2 
குறுந்‌.256:8 
அகநா.205:3 
கலித்‌.26:22 
கலித்‌.101:12 


கலித்‌.83:28 


கலித்‌.98:9 
நநீ.172:4 
அகநா.256:12 
ஹஐங்குறு.63:4 
அகநா.186:13 
ஜங்குறு.17:3 


அகநா.34:11 


அகநா.206:2 
கலித்‌.40:24 
நநீ.74:11 
நநீ.339:8 
ஜங்குறு.334:3 
அகநா.301:12 
கலித்‌.50:14 
குறுந்‌.21:2 
நநீ.40:9 
நந்‌.121:11 
அகநா.222:12 


கலித்‌.139:12 


50. யாய்‌ 


51. விறலி 


ஆயம்‌ 

1. ஓரை ஆயம்‌ 

2. விளையாடு ஆயம்‌ 
உறுவி 

3. இடும்பை உறுவி 
உறைவி 

4. துஞ்சாது உறைவி 
காதலி 

5. புணர்ந்த காதலி 
6. வெம்‌ காதலி 
கிழத்தி 

7. இற்கிழத்தி 
கொடிச்சி 


8. கதுப்பின்‌ கொடிச்சி 
9. கூந்தல்‌ கொடிச்சி 


10. தழைக்‌ கொடிச்சி 


11. மயிர்க்‌ கொடிச்சி 


செவிலியர்‌ 


12. காதந்‌ செவிலியர்‌ 


13. முது செவிலியர்‌ 


குறுந்‌.9:1 


நற்‌.328:11 


5.2 மகளிர்‌ பெயர்‌ 


5.2.1 ஓரடை 


நநீ.143:3 


நற்‌.172:1 


ஐங்குறு.386:4 


அகநா.298:23 


ஜங்குறு.403:1 


ஜங்குறு.478:3 


அகநா.86:19 


நநீ.85:9 
ஜந.290:3 


ஜங.256:2 


நநீ.95:8 


குறுந்‌.229:3 


நற்‌.110:6 


89 


தங்கை 

14. எயினர்‌ தங்கை 
15. கானவர்‌ தங்கை 
தாய்‌ 

16. சிறுவன்‌ தாயே 
17. புதல்வன்‌ தாய்‌ 
18. புதல்வன்‌ தாயே 
19. புதல்வன்‌ தாய்க்கே 
20. மகன்‌ தாய்‌ 
தோழி 

21. காமுறு தோழி 
22. நல்‌ தோழி 


பரத்தை 


23. செறியாப்‌ பரத்தை 
24. தண்டா பரத்தை 

பெண்டிர்‌ 

25. அம்பற்‌ பெண்டிர்‌ 

26. அரியநீ பெண்டிர்‌ 

27. நிரையப்‌ பெண்டிர்‌ 
28. மறுகில்‌ பெண்டிர்‌ 
20. முது பெண்டிர்‌ 


30. மையற்‌ பெண்டிர்‌ 


ஜங்குறு.363:2 


அகநா.132:5 


நநீ.45:4 


அகநா.6:13 


ஐங்குநு.409:2 


குறுந்‌.8:6 


அகநா.16:19 


நநீ.133:8 


கலித்‌.41:4 


கலித்‌.84:25 


கலித்‌.76:20 


அகநா.203:3 
அகநா.157:1 
அகநா.95:12 
நநீ.149:3 
நநீ.288:6 


அகநா.98:22 


90 


பெண்டு 
31. முது பெண்டு 


மகள்‌ 


32. ஆடு மகள்‌ 
33. ஆய்‌ மகள்‌ 
34. இழை மகள்‌ 
35. கடி மகள்‌ 
36. குற மகள்‌ 
37. குறு மகள்‌ 
38. கோ மகள்‌ 
30. சூர்‌ மகள்‌ 
40. தலை மகள்‌ 
41. தொடி மகள்‌ 
42. பாண்‌ மகள்‌ 
43. மட மகள்‌ 
44. வானர மகள்‌ 


மகளிர்‌ 


45. அகவன்‌ மகளிர்‌ 
46. அண்டர்‌ மகளிர்‌ 
47. ஆடு மகளிர்‌ 
48. ஆயர்‌ மகளிர்‌ 
49. ஓரை மகளிர்‌ 


50. குறவர்‌ மகளிர்‌ 


நநீ.370:6 


நநீ.95:2 
கலித்‌.101:98 
நநீ.274:3 
அகநா.244:5 
ஹங்குறு.285:1 
குறுந்‌.70:1 
நநீ.300:1 
அகநா.198:17 
ஐங்குறு.82:1 
கலித்‌.36:4 
ஜங்குறு.47:1 
குறுந்‌.184:6 


ஐங்குறு.41 8:3 


குறுந்‌.298:6 
அகநா.59:5 
நநீ.395:6 
கலித்‌.103:71 
கலித்‌.75:4 


குறுந்‌.208:3 


91 


51. குறு மகளிர்‌ 

52. கையறு மகளிர்‌ 
53. கோதை மகளிர்‌ 
54. நகை மகளிர்‌ 
55. சூரர மகளிர்‌ 
56. பழையர்‌ மகளிர்‌ 
57. பார்ப்பன மகளிர்‌ 
58. பொது மகளிர்‌ 


59. பொய்தல்‌ மகளிர்‌ 


60. பொய்யா மகளிர்‌ 
61. மட மகளிர்‌ 

62. வதுவை மகளிர்‌ 
63. வயவர்‌ மகளிர்‌ 
64. வரையர மகளிர்‌ 


மகளே 


65. ௮கவன்‌ மகளே 


66. பரதவர்‌ மகளே 


அரிவை 


67. அம்மா அரிவை 
68. ஆய்‌ தொடி அரிவை 
69. ஒண்‌ தொடி அரிவை 


70. ஒண்‌ நுதல்‌ அரிவை 


அகநா.286:5 
அகநா.294:4 
ஹங்குறு.54:5 
நநீ.267:3 
குறுந்‌.53:7 
அகநா.181:2 
நநீ.321:4 
கலித்‌.101:48 
அகநா.26:3 
ஜங்குறு.181:2 
கலித்‌.39:15 
அகநா.378:2 
நநீ.276:3 


ஜங்குறு.255:2 


குறுந்‌.23:1,3 
நநீ.349:10 


5.2.2 ஈரடை 


அகநா.154:15 
ஹங்குறு.4:17 


ஐங்குறு.171:4 


அகநா.50:14 


92 


71. 


1 


73. 


74. 


19; 


76. 


[ol 


78. 


79. 


80. 


81. 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


90. 


91. 


92. 


93. 


ஓல்கு இயல்‌ அரிவை 
ஒள்‌ நுதல்‌ அரிவை 
கிளர்‌ இழை அரிவை 
கூர்‌ எயிற்று அரிவை 
சில்‌ மொழி அரிவை 
செறி எயிற்று அரிவை 
திருந்து இழை அரிவை 
திருந்து குழை அரிவை 
தெரி இழை அரிவை 
தே மொழி அரிவை 
நல்‌ நுதல்‌ அரிவை 
நலம்‌ கேழ்‌ அரிவை 


நறு நுதல்‌ அரிவை 


நாணுடை அரிவை 
பெருந்‌ தோள்‌ அரிவை 
பேர்‌ இயல்‌ அரிவை 
மடம்‌ ஆர்‌ அரிவை 
மட மா அரிவை 

மட மொழி அரிவை 
மடவரல்‌ அரிவை 
மாண்‌ இழை அரிவை 
முள்‌ எயிற்று அரிவை 


மெல்‌ இயல்‌ அரிவை 


93 


ஐங்குறு.325:13 
குறுந்‌.292: 1 
நந்‌.41:7 
அகநா.16:7 
குறுந்‌. 14:2 
குறுந்‌.1:4 
நநீ.321:7 
நநீ.374:9 
ஜங்குறு.354:4 
ஜங்குறு.466:5 


அகநா.254:8 


குறுந்‌.338:8 


நநீ.50:10 
அகநா.34:18 
அகநா.199:18 


ஜங்குறு.413:4 


குறுந்‌.321:4 


நற்‌.42:12 


அகநா.324:2 


குறுந்‌.321:4 


ஜங்குறு.42:2 


ஐங்குநு.495:5 


நற்‌.367:7 


அன்னை 

94. அருங்‌ கடி அன்னை 
95. அறன்‌ இல்‌ அன்னை 
ஆயம்‌ 

96. இழை ௮ணி ஆயம்‌ 
97. கலி கொள்‌ ஆயம்‌ 
98. கழங்கு ஆடு ஆயம்‌ 
99. பிரிவு இல்‌ ஆயம்‌ 
100. பூங்‌ கண்‌ ஆயம்‌ 
101. பொரு இல்‌ ஆயம்‌ 
102. பெருங்‌ கண்‌ ஆயம்‌ 
103. மடத்‌ தகை ஆயம்‌ 
104. மட நோக்கு ஆயம்‌ 
105. மடவரல்‌ ஆயம்‌ 


இளையோள்‌ 


106. இன்நகை இளையோள்‌ 
உறுவி 

107. அறிவு அஞர்‌ உறுவி 
108. பெரு விதுப்பு உறுவி 
உறைவி 

109. நோய்‌ உழந்து உறைவி 
110. நோய்‌ நொந்து உறைவி 
கள்வி 


111. இரண்டறி கள்வி 


94 


அகநா.252:14 


நற்‌.63:6 


நநீ.80:6 
அகநா.11:4 
அகநா.66:24 
குறுந்‌. 144:3 
நநீ.293:5 
நற்‌.44:1 
நற்‌.140:5 


நற்‌.300:2 


நநீ.33:5 


நற்‌.323:23 


அகநா.314:21 


நற்‌.106:9 


அகநா.283:5 


குறுந்‌.400:7 


குறுந்‌.192:2 


குறுந்‌.312:1 


காதலி 
112. நயப்பு இன்‌ காதலி 


113. பெரு விறற்‌ காதலி 


114. 


மறப்பு அருங்‌ காதலி 


குறுமகள்‌ 


115. 


மாயக்‌ குறுமகள்‌ 


கொடிச்சி 


116. 


117. 


118. 


119. 


120. 


121. 


122. 


123. 


124. 


125. 


126. 


அசை நடைக்‌ கொடிச்சி 
ஓல்கு இயற்‌ கொடிச்சி 
கமழ்‌ கூந்தல்‌ கொடிச்சி 
தண்‌ தழைக்‌ கொடிச்சி 
நல்‌ நடைக்‌ கொடிச்சி 
நாறு மயிர்க்‌ கொடிச்சி 
பல்‌ கூந்தல்‌ கொடிச்சி 
பெருந்தோள்‌ கொடிச்சி 
மழைக்‌ கண்‌ கொடிச்சி 
மெல்‌ இயல்‌ கொடிச்சி 


மென்‌ தோள்‌ கொடிச்சி 


செவிலியர்‌ 


127. 


செம்‌ முது செவிலியர்‌ 


தகுவி 


128. 


129. 


ஆய்‌ மடத்‌ தகுவி 


பெரு மடத்‌ தகுவி 


அகநா.344:13 


ஜங்குறு.488:2 


குறுந்‌.151:15 


நநீ.66:4 


ஜங்குறு.258:2 


அகநா.132:7 


ஐங்குநு.290:3 


ஜங்குறு.256:2 


நநீ.82:3 


நற்‌.95:8 


& 


ங்குறு.281:3 


குறுந்‌.335:7 


& 


& 


& 


ங்குறு.282:2 


ங்குறு.288:3 


ங்குறு.260:2 


அகநா.254:2 


அகநா.289:8 


அகநா.275:15 


தாய்‌ 

130. காளையை ஈன்ற தாய்‌ 
131. புதல்வற்‌ கவைஇய தாய்‌ 
தோழி 

132. காதல்‌ ௮ம்‌ தோழி 
பரத்தை 

133. முனிவு இல்‌ பரத்தை 


புலைத்தி 


134. நலத்‌ தகைப்‌ புலைத்தி 
135. பசை விரல்‌ புலைத்தி 
136. பெருந்‌ தோள்‌ புலைத்தி 
பெண்டிர்‌ 

137. அயல்‌ இந்‌ பெண்டிர்‌ 
138. ௮லர்வாய்ப்‌ பெண்டிர்‌ 
139. ஆள்‌ இல்‌ பெண்டிர்‌ 
140. கெடூமகப்‌ பெண்டிர்‌ 
141. கொடிது அறி பெண்டிர்‌ 
142. சீறூர்ப்‌ பெண்டிர்‌ 

143. சேரி அம்‌ பெண்டிர்‌ 
144. நல்‌ ஊர்ப்‌ பெண்டிர்‌ 
145. நல்கூர்ப்‌ பெண்டிர்‌ 

146. பொய்வல்‌ பெண்டிர்‌ 
147. மனைகெழு பெண்டிர்‌ 


148. முதுசெம்‌ பெண்டிர்‌ 


96 


ஐங்குநு.399:5 


ஜங்குறு.402:1 


நநீ.327:3 


நநீ.230:6 


குறுந்‌.330:1 
அகநா.387:6 


அகநா.34:11 


நநீ.378:1 
நநீ.143:7 
நநீ.353:1 
அகநா.347:15 
அகநா.20:12 
அகநா.283:5 
நநீ.171:4 
நந்‌.116:11 
அகநா.129:10 
அகநா.98:9 


ஹஜங்குறு.382:5 


ஐங்குநு.86:9 


149. முதுவாய்ப்‌ பெண்டிர்‌ 
150. மையற்‌ பெண்டிர்‌ 

151. வெவ்‌ வாய்ப்‌ பெண்டிர்‌ 
பெண்டு 

152. மனை கெழு பெண்டு 
பெதும்பை 

153. ஒள்‌ நுதல்‌ பெதும்பை 


மகடூஉ 


154. புதுமண மக௧௫௨ 


மகள்‌ 


155. கழனி ஊரன்‌ மகள்‌ 
156. காதல்‌ மடமகள்‌ 
157. பொய்கை ஊரன்‌ மகள்‌ 


மகளிர்‌ 


158. அகல்‌ அல்குல்‌ மகளிர்‌ 
159. ௮கன்று உறை மகளிர்‌ 
160. அமர்க்‌ கண்‌ மகளிர்‌ 
161. ஆய்‌இழை மகளிர்‌ 

162. இலங்கு வளை மகளிர்‌ 
163. இழை அணி மகளிர்‌ 
164. இழை கட்டிய மகளிர்‌ 
165. இன்நகை மகளிர்‌ 

166. உண்‌ துறை மகளிர்‌ 


167. ஊர்க்குறு மகளிர்‌ 


அகநா.22:7 
அகநா.98:22 


குறுந்‌.373:3 


அகநா.203:18 


நநீ.339:8 


அகநா.141:14 


ஐங்குநு.91:3 
ஜங்குறு.255:1 


ஐங்குநு.97:3 


நற்‌.200:10 
அகநா.217:12 
கலித்‌.75:7 
அகநா.206:8 
நற்‌.215:4 
நற்‌.302:1 
குறுந்‌.21:2 
நற்‌.267:3 
நநீ.310:3 


அகநா.286:5 


168. 


169. 


170. 


171. 


172. 


173. 


174. 


175. 


176. 


177. 


178. 


179. 


180. 


181. 


182. 


183. 


184. 


185. 


186. 


187. 


188. 


189. 


190. 


எல்வளை மகளிர்‌ 
ஒண்தொடி மகளிர்‌ 
ஒள்‌ இழை மகளிர்‌ 
ஒள்‌ நுதல்‌ மகளிர்‌ 
கடல்‌ ஆடு மகளிர்‌ 
கடுஞ்சூல்‌ மகளிர்‌ 
கனங்குழை மகளிர்‌ 
குறவர்‌ மட மகளிர்‌ 
குறுந்தொடி மகளிர்‌ 
கொடுங்குழை மகளிர்‌ 
சிறுதொழு மகளிர்‌ 
சேயிழை மகளிர்‌ 
தழையர்‌ பழையர்‌ மகளிர்‌ 
திருந்து இழை மகளிர்‌ 
திருநுதல்‌ மகளிர்‌ 
நகைமுக மகளிர்‌ 
நறுந்தழை மகளிர்‌ 
நுண்‌ ஓதி மகளிர்‌ 
நேர்‌ இழை மகளிர்‌ 
பந்தாடு மகளிர்‌ 
புனலாடு மகளிர்‌ 
புனையிழை மகளிர்‌ 


பூங்கண்‌ மகளிர்‌ 


98 


குறுந்‌.364:5 
நநீ.391:5 
அகநா. 146:6 
நநீ.283:1 
ஜங்குறு.187:2 
குறுந்‌.287:5 
குறுந்‌.398:3 
கலித்‌.39:15 
குறுந்‌.384:2 
அகநா.236:12 
ஐங்குறு. 16:2 


அகநா.369:5 


அகநா.331:5 
நநீ.40:4 
அகநா .269:20 
அகநா.317:5 


குறுந்‌.333:3 


அகநா.9:11 
நநீ.191:2 
ஐங்குநு.295:5 
ஹஐங்குறு.15:2 
ஜங்குறு.382:4 


கலித்‌.75:31 


191. பூக்கொய்‌ மகளிர்‌ 

192. பெருமட மகளிர்‌ 

193. பொற்றொடி மகளிர்‌ 
194. மனைஉறை மகளிர்‌ 
195. மாண்‌ இழை மகளிர்‌ 
196. மின்‌ இழை மகளிர்‌ 
197. முறித்தழை மகளிர்‌ 
198. மெல்‌ இயல்‌ மகளிர்‌ 
199. வணங்கு இறை மகளிர்‌ 
200. வதுவை மண்ணிய மகளிர்‌ 
201. வயங்கு இழை மகளிர்‌ 
202. வரையர மகளிர்‌ 

203. வால்‌ இழை மகளிர்‌ 
204. விழவு அணி மகளிர்‌ 


205. விழவு ஆடு மகளிர்‌ 


206. வானர மகளிர்‌ 


மகளே 


207. கடூுஞ்சூல்‌ மகளே 
மடந்தை 

208. ஆய்‌ இழை மடந்தை 
209. ஆய்தொடி மடந்தை 
210. இருங்‌ கூந்தல்‌ மடந்தை 


211. இழை அணி மடந்தை 


99 


குறுந்‌.26:3 
நநீ.197:8 
நநீ.258:5 
குறுந்‌.135:2 
அகநா.99:4 


குறுந்‌.246:6 


அகநா.348:9 
நநீ.225:4 
அகநா.334:7 
அகம்‌.136:8 
நநீ.299:4 
ஜங்குறு.255:2 
குறுந்‌.45:2 
அகநா.70:12 
நநீ.138:9 


நநீ.356:4 


ஜங்குறு.386:4 


அகநா.3:16 
ஐங்குநு.389:3 
நநீ.60:10 


ஐங்குறு.294:2 


212. 


213. 


214. 


215: 


216. 


217. 


218. 


219. 


220. 


221. 


222. 


223 


இளமுலை மடந்தை 
ஒண்தொடி மடந்தை 
குறுந்தொடி மடந்தை 
சீர்கெழு மடந்தை 
சேயிழை மடந்தை 
தோகை மாட்சிய மடந்தை 
நுண்‌ பூண்‌ மடந்தை 
பூங்கண்‌ மடந்தை 

மலர்க்‌ கண்‌ மடந்தை 
மான்‌ நோக்கின்‌ மடந்தை 
மெல்‌ இயல்‌ மடந்தை 


. வெண்பல்‌ மடந்தை 


மடவோள்‌ 


224 


. கடவுட்‌ கற்பின்‌ மடவோள்‌ 


மாதர்‌ 


225 


226 


. தேமொழி மாதர்‌ 


. வீங்கு இழை மாதர்‌ 


யாயே 


227 


. அறன்‌ இல்‌ யாயே 


விறலி 


228 


229 


. கலம்பெறு விறலி 


. மூதூர்‌ விறலி 


100 


ஐங்குநு.149:2 
ஐங்குநு.92:4 
அகநா.346:18 
நநீ.40:9 
அகநா.373:10 
ஐங்குநு.293:4 
நந்‌.147:3 
நநீ.355:1 
ஜங்குறு.427:1 
கலித்‌.69:4 
அகநா.43:11 


குறுந்‌.52:4 


அகநா.314:15 


கலித்‌.139:16 


கலித்‌.139:12 


அகநா.66:15 


நற்‌.328:11 


அகநா.352:5 


5.2.3 மூவடை 


ஆயம்‌ 

230. கடல்‌ ௮ம்‌ கானல்‌ ஆயம்‌ -  குறுந்‌.245:1 
காதலி 

231. இயங்காது வதிந்த நம்‌ காதலி -  அகநா.19:18 
232. திதலை அல்குல்‌ எம்‌ காதலி -  ௮கநா.54:21 
233. நாறு இருங்கதுப்பின்‌ காதலி -  நநீ.250:8 
234. புகழ்‌ சால்‌ சிறப்பின்‌ காதலி -  ஐங்குறு.445:1 
குறுமகள்‌ 

235. ௮ணி இயந்்‌ குறுமகள்‌ -  நநீ.184:8 
236. ௮ணி நுதந்‌ குறுமகள்‌ -  நநீ.147:1 
237. ஆய்தொடிக்‌ குறுமகள்‌ -  அகநா.280:4 
238. எல்‌ வளைக்‌ குறுமகள்‌ -  ஜஐங்குறு.257:2 
239. ஒள்‌ இழைக்‌ குறுமகள்‌ -  நந்‌.253:5 
240. ஒள்‌ நுதல்‌ குறுமகள்‌ -  நந்‌.240:2 
241. குறுந்தொடிக்‌ குறுமகள்‌ -  குறுந்‌.267:5 
242. சில்வளைக்‌ குறுமகள்‌ -  நநீ்‌.90:9 

243. சிறுநுதல்‌ குறுமகள்‌ -  ஐங்குறு.394:5 
244. சுடர்தொடிக்‌ குறுமகள்‌ -  ஐங்குறு.305:3 
245. சுடர்நுதல்‌ குறுமகள்‌ -  ஜஐங்குறு.254:3 
246. செய்வினைக்‌ குறுமகள்‌ -  நந்‌.179:3 
247. செவ்வாய்க்‌ குறுமகள்‌ -  ஐங்குறு.52:3 
248. நிரை தொடிக்‌ குறுமகள்‌ -  நநீ.134:7 


101 


249. பணைத்‌ தோள்‌ குறுமகள்‌ 
250. பிறை நுதல்‌ குறுமகள்‌ 
251. பெருந்தோள்‌ குறுமகள்‌ 


252. பெரு நலக்‌ குறுமகள்‌ 


253. பொலந்தொடிக்‌ குறுமகள்‌ 
254. மடமொழிக்‌ குறுமகள்‌ 
255. மழலை அம்‌ குறுமகள்‌ 
256. மாண்புடைக்‌ குறுமகள்‌ 
257. மாசு இல்‌ குறுமகள்‌ 
258. மெல்‌ இயல்‌ குறுமகள்‌ 
259. வால்‌ இழைக்‌ குறுமகள்‌ 
2௦0. வால்‌ வளைக்‌ குறுமகள்‌ 


கொடிச்சி 


261. நாறு இருங்‌ கூந்தல்‌ கொடிச்சி 
262. தேம்‌ கமழ்‌ கதுப்பின்‌ கொடிச்சி 
263. தேன்‌ நாறு கதுப்பின்‌ கொடிச்சி 
264. பூக்கமழ்‌ கூந்தல்‌ கொடிச்சி 
தங்கை 


265. வல்வில்‌ கானவர்‌ தங்கை 


நல்லார்‌ 
266. ௮ம்தீம்‌ சொல்‌ நல்லார்‌ 
267. மாண்இழை மடநல்லார்‌ 
நல்லாய்‌ 


268. தெரி கோதை அம்‌ நல்லாய்‌ 


102 


குறுந்‌.276:1 
ஜங்குறு.371:5 
நநீ.221:8 
குறுந்‌.295:5 
அகநா.219:9 
நநீ.207:9 
நநீ.209:5 
நநீ.352:11 
அகநா. 16:12 
நநீ.93:8 
நநீ.76:5 


குறுந்‌.189:6 


குறுந்‌.272:8 


நநீ.85:9 


அகநா.58:5 


ஐங்குநு.290:3 


குறுந்‌:335:6 


கலித்‌.83:28 


கலித்‌.79:13 


கலித்‌.98:9 


பரத்தை 


269. தண்டா தீம்‌ சாயற்‌ பரத்தை 
பெண்டிர்‌ 

270. தண்துறை ஊரன்‌ பெண்டிர்‌ 
பெண்டு 

271. துறை கேழ்‌ ஊரன்‌ பெண்டு 
மகள்‌ 

272. ௮ருநெறி ஆயர்‌ மகள்‌ 


273. 


274. 


275. 


276. 


277. 


278. 


270. 


280. 


281. 


282. 


283. 


உமணர்‌ காதல்‌ மடமகள்‌ 
ஒண்தொடி மடமகள்‌ 
கானக்குறவர்‌ மடமகள்‌ 
திதலை அல்குல்‌ நின்‌ மகள்‌ 
திருநுதற்‌ குறுமகள்‌ 
நல்நுதல்‌ குறமகள்‌ 
பொம்மல்‌ ஓதி எம்‌ மகள்‌ 
முள்‌ எயிற்று பாண்மகள்‌ 
மெல்‌ இயல்‌ ஆய்‌ மகள்‌ 
வால்‌ எயிற்று மடமகள்‌ 


வால்‌ நுதல்‌ குறுமகள்‌ 


மகளிர்‌ 


284. 


285. 


286. 


287. 


அருநெறி ஆயர்‌ மகளிர்‌ 
ஊர்‌ கொள்‌ கல்லா மகளிர்‌ 
எழில்‌ மாமேனி மகளிர்‌ 


ஐது அகல்‌ அல்குல்‌ மகளிர்‌ 


கலித்‌.93:2 


அகநா.216:5 


அகநா.105:5 


கலித்‌.114:20 
அகநா. 140:5 
ஐங்குநு.98:3 
நநீ.102:8 
ஐங்குநு.29:3 
அகநா.256:16 
ஹஜங்குறு.285:1 


அகநா.221:3 


ஜங்குறு.47:1 
கலித்‌.110:9 
ஐங்குறு.48:1 


அகநா.230:5 


கலித்‌.114:20 
அகநா.3 16:9 
நநீ.320:9 


நற்‌.200:10 


288. காதலர்ப்‌ பிரிந்த கையறு மகளிர்‌ -  அ௮கநா.294:4 


289. குறும்‌ பூங்கோதை மகளிர்‌ -  நநீ.238:1 
290. கொடு நுண்‌ ஓதி மகளிர்‌ -  அகநா.9:11 
291. தழை ௮ணி அல்குல்‌ மகளிர்‌ -  குறுந்‌.125:3 
292. நறு வீ ஐம்பால்‌ மகளிர்‌ -  ஐங்குறு.84:3 
293. பைஞ்சாயக்‌ கோதை மகளிர்‌ -  ஐங்குறு.54:5 
294. மாண்‌ எழில்‌ மாதர்‌ மகளிர்‌ -  கலித்‌.122:8 
உ மகளே 
295. கான்‌ கெழு நாடன்‌ மகளே -  ஐங்குறு.430:3 
296. மீன்‌ எறி பரதவர்‌ மகளே -  நற்்‌.45:3 
உ மடந்தை 
297. மணம்‌ கமழ்‌ ஐம்பால்‌ மடந்தை -  அகநா.295:20 
298. மா இருங்‌ கூந்தல்‌ மடந்தை -  நற.60:10 
299. மை இருங்‌ கூந்தல்‌ மடந்தை -  குறுந்‌.209:7 
உ மனைவி 
300. எல்விருந்து அயரும்‌ மனைவி -  நநீ்‌.121:11 


உ மனையோள்‌ 


301. புனை இருங்கதுப்பின்‌ மனையோள்‌ - நந்.336:5 


5.3 மகளிர்‌ உறுப்பு 


5.3.1 ஓரடை 
உ அல்குல்‌ 
1. அகல்‌ அல்குல்‌ -  குறுந்‌.294:5 
2. அகன்ற அல்குல்‌ -  அகநா.21:3 
3. அலமரும்‌ அல்குல்‌ -  நந்‌.302:3 


104 


4. எழில்‌ அல்குல்‌ 
5. திதலை அல்குல்‌ 


ஆகம்‌ 


6. எழில்‌ ஆகம்‌ 
7. பூண்‌ ஆகம்‌ 
8. முலை ஆகம்‌ 
9. மெல்‌ ஆகம்‌ 


எயிறு 


10. இலங்கு எயிறு - 
11. க்ர்‌ எயிறு - 
12. திருந்து எயிறு - 
13. முள்‌ எயிறு - 
14. முளை எயிறு 

15. வால்‌ எயிறு - 
16. வை எயிறு - 


எயிற்றோயே 

17. செறி எயிந்றோயே D 
18. முள்‌ எயிந்றோயே - 
19. வால்‌ எயிந்றோயே - 
ஜம்பால்‌ 

20. இருளிய ஜம்பால்‌ 


21. இளையவர்‌ ஐம்பால்‌ 


105 


ஜங்குறு.351:5 


குறுந்‌.27:5 


அகநா.43:12 
கலித்‌.39:4 
கலித்‌.2:14 


நற்‌.358:20 


குறுந்‌.126:4 
நநீ.16:7 
கலித்‌.29:26 
குறுந்‌.286: 1 
கலித்‌.4:30 
அகநா.170:2 


நநீ.2:7 


ஜங்குறு.241:4 


நற்‌.290:4 


நநீ.9:9 


கலித்‌.59:8 


கலித்‌.29:6 


ஓதி 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 


28. 


ஈர்‌ ஓதி 
நுண்‌ ஓதி 
நிரை ஓதி 
நேர்‌ ஓதி 
மகளிர்‌ ஓதி 


பொம்மல்‌ ஓதி 


மெல்‌ ஓதி 


கண்‌ 


29. 


30. 


31: 


22 


33. 


34. 


35. 


36. 


21: 


38. 


அமர்க்‌ கண்‌ 
அலமரும்‌ கண்‌ 
உண்கண்‌ 
ஒழுகு கண்‌ 
தூமரைக்‌ கண்‌ 
நெடுங்‌ கண்‌ 
பசந்த கண்‌ 
பூங்கண்‌ 
மலர்க்‌ கண்‌ 


மழைக்‌ கண்‌ 


கதுப்பு 


30. 


40. 


41. 


இருங்‌ கதுப்பு 
ஒலி கதுப்பு 


கமழ்‌ கதுப்பு 


106 


குறுந்‌.70:1 
அகநா.208:24 
ஜங்குறு.224:4 
நநீ.339:9 
நநீ.225:4 
நநீ.71:11 


ஜங்குறு.368:5 


கலித்‌.75:7 
நநீ.269:6 
அகநா.172:16 
குறுந்‌.366:6 
கலித்‌.39:2 
ஜங்குறு.257:3 
கலித்‌.77:12 
கலித்‌.75:31 
ஜங்குறு.427:1 


குறுந்‌.86:1 


அகநா.214:5 


அகநா.222:7 


நநீ.85:9 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


நல்லவர்‌ கதுப்பு 
நறுங்‌ கதுப்பு 
நாறு கதுப்பு 


நெடுங்‌ கதுப்பு 


நெறி கதுப்பு 


மகள்‌ கதுப்பு 


குரல்‌ 


48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


54. 


ஓலி குரல்‌ 
நெறி குரல்‌ 
நல்லார்‌ குரல்‌ 
பல்‌ குரல்‌ 
பிறங்கு குரல்‌ 
போது குரல்‌ 


வணர்‌ குரல்‌ 


குழல்‌ 


55. 


வீழ்‌ குழல்‌ 


கூந்தல்‌ 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


அரிவை கந்தல்‌ 
அவிழ்‌ கூந்தல்‌ 
இருங்‌ கூந்தல்‌ 
இருண்ட கூந்தல்‌ 
ஐங்‌ கூந்தல்‌ 
ஓலி கூந்தல்‌ 


கமழ்‌ கூந்தல்‌ 


கலித்‌.71:19 
நந்‌.84:1 
அகநா.129:15 
அகநா.283:1 
கலித்‌.98:14 


அகநா.244:5 


அகநா.360:11 
அகநா.389:1 
கலித்‌.88:1 
நநீ.42:9 
நநீ.96:5 
அகநா.104:17 


அகநா.117:10 


அகநா.73:2 


அகநா.104:16 
ஐங்குநு.496:5 
ஐங்குறு.173:4 
நநீ.284:1 
அகநா.123:6 
கலித்‌.64:6 


நற்‌.346:1 


63. கமழும்‌ கூந்தல்‌ 
64. குரல்‌ கூந்தல்‌ 
65. சாய்‌ கூந்தல்‌ 
66. தகரக்‌ கூந்தல்‌ 
67. நரைக்‌ கூந்தல்‌ 
68. நாறும்‌ கூந்தல்‌ 
69. நெடுங்‌ கூந்தல்‌ 
70. நெறி கூந்தல்‌ 
71. நெறிந்த கூந்தல்‌ 
72. பல்‌ கூந்தல்‌ 

73. மகளிர்‌ கூந்தல்‌ 
74. மண்ணாக்‌ கூந்தல்‌ 
75. மென்‌ கூந்தல்‌ 
76. வகுத்த கூந்தல்‌ 
77. வறுங்‌ கந்தல்‌ 


78. வாருறு கந்தல்‌ 


79. முன்கை 

தோள்‌ 

80. ஞொகிழ்ந்த தோள்‌ 
81. திரண்ட தோள்‌ 
82. தொடி தோள்‌ 

83. நல்‌ தோள்‌ 


84. நெடுந்‌ தோள்‌ 


நநீ.346:10 
கலித்‌.93:22 
ஜங்குறு.383:6 
நநீ.170:1 


நற்‌.110:6 


- அகநா.399:2 


ஐங்‌.304:4 
கலித்‌.33:28 
அகநா.213:23 
நநீ.260:8 
குறுந்‌.208:3 
நந.42:8 
குறுந்‌.225:7 
நநீ.160:6 


கலித்‌.80:23 


- கலித்‌.104:20 


108 


நற்‌.77:10 


நந்‌.315:11 
கலித்‌.45:15 
அகநா.269:1 
ஜங்குறு.385:5 


அகநா.223:9 


85. 


86. 


87. 


88. 


89. 


பணைத்‌ தோள்‌ 
பெருந்‌ தோள்‌ 
மென்‌ தோள்‌ 
வருந்து தோள்‌ 


வேய்த்‌ தோள்‌ 


நுசுப்பு 


90. 


91. 


92. 


93. 


சிறு நுசுப்பு 
நுண்‌ நுசுப்பு 
நுணங்கிய நுசுப்பு 


நுணுகிய நுசுப்பு 


நுதல்‌ 


94, 


95. 


96. 


97. 


98. 


99. 


100. 


101. 


102. 


103. 


104. 


105. 


106. 


அணி நுதல்‌ 
ஆய்‌ நுதல்‌ 
ஒள்‌ நுதல்‌ 
குவவு நுதல்‌ 
சிறு நுதல்‌ 
சுடர்‌ நுதல்‌ 
திரு நுதல்‌ 
நல்‌ நுதல்‌ 
நறு நுதல்‌ 
பசக்கும்‌ நுதல்‌ 
பிறை நுதல்‌ 
பூ நுதல்‌ 


வாள்‌ நுதல்‌ 


109 


அகநா.110:10 
குறுந்‌.71:3 
நநீ.255:6 
கலித்‌.48:9 


கலி த்‌.76:15 


குறுந்‌.159:2 
நநீ.245:5 


அகநா.319:7 


குறுந்‌.71:3 


கலித்‌.26:17 
குறுந்‌.34:7 
ஜங்குறு.67:5 


அகநா.49:6 


அகநா.57:19 
நநீ.208:4 
ஜங்குறு.230:3 
கலித்‌.133:16 


குறுந்‌.59:4 


கலித்‌.25:22 


குறுந்‌.120:7 


கலித்‌.198:14 


அகநா.179:13 


பல்‌ 

107. நுண்‌ பல்‌ 
108. வெண்‌ பல்‌ 
முகம்‌ 

109. ௮ணி முகம்‌ 
110. இன்‌ முகம்‌ 
111. திரு முகம்‌ 
112. நகை முகம்‌ 
113. மணி முகம்‌ 
114. வாள்‌ முகம்‌ 


முலை 


115. ௮ணி முலை 


116. அரும்பிய முலை 


117. அலர முலை 


118. அலர்ந்த முலை 


119. இடை முலை 
120. இள முலை 
121. ஏந்து முலை 
122. குவவு முலை 
123. குவி முலை 


124. தளர முலை 


125. தொய்யில்‌ முலை 


126. மாண்‌ முலை 


நற்‌.198:5 


குறுந்‌.52:4 


கலித்‌.64:1 
குறுந்‌.252:3 
நநீ.64:2 
அகநா.344:13 
கலித்‌.64:2 


கலித்‌.7:8 


குறுந்‌.274:8 
ஹஐங்குறு.253:3 
அகநா.69:20 
கலித்‌.81:7 
நநீ.208:2 
குறுந்‌.3 14:5 
அகநா.51:11 
நநீ.350:7 
கலித்‌.146:8 
கலித்‌.22:17 
கலித்‌.54:12 


ஜங்குறு.418:4 


127. 


128. 


129. 


130. 


131. 


132. 


133. 


134. 


முகிழ்‌ முலை 
மென்‌ முலை 
வரி முலை 
வரு முலை 
வார்‌ முலை 
வன முலை 
வீங்கு முலை 


வெம்‌ முலை 


மேனி 


135. வருந்திய மேனி 


136. 


வாடிய மேனி 


வாய்‌ 


137. 


138. 


139. 


140. 


141. 


அவ்‌ வாய்‌ 


துவர்‌ வாய்‌ 


வல்‌ வாய்‌ 


செவ்‌ வாய்‌ 


வெவ்‌ வாய்‌ 


விரல்‌ 


142. 


143. 


144. 


145. 


சுட்டு விரல்‌ 
செவ்‌ விரல்‌ 
தொகு விரல்‌ 


பசை விரல்‌ 


146. மெல்‌ விரல்‌ 


111 


அகநா.289:11 
அகநா.253:22 
குறுந்‌. 159:4 

அகநா.263:15 


அகநா.361:5 


குறுந்‌.276:3 


நற்‌.240:4 


ஐங்குநு.39:2 


கலித்‌.121:11 


கலித்‌.98:23 


நநீ.269:4 
குறுந்‌.300:2 
அகநா.1 60:15 


நற்‌.134:4 


குறுந்‌.373:3 


குறுந்‌. 149:2 
கலித்‌:76:6 
அகநா.287:1 
அகநா.387:6 


நற்‌.120:4 


உ அல்குல்‌ 


147. ௮வ்வரி திதலை அல்குல்‌ 
148. 
149. 
150. 
151. 
152. 
153. 
154. 
155. 
156. 
157. 
158. 
159. 
160. 
161. 
162. 
163. 
164. 
165. 


166. 


இழை அணி அல்குல்‌ 
ஐது அகல்‌ அல்குல்‌ 
ஐது ஏந்து அல்குல்‌ 
காசு நிரை அல்குல்‌ 
காழ்‌ பெயல்‌ அல்குல்‌ 
கோடு ஏந்து அல்குல்‌ 
தட அரவு அல்குல்‌ 
தழை தாழ்‌ அல்குல்‌ 
தழை நுடங்கும்‌ அல்குல்‌ 
திருந்து இழை அல்குல்‌ 
தேர்‌ அகல்‌ அல்குல்‌ 
நல்‌ எழில்‌ அல்குல்‌ 
பசுங்‌ காழ்‌ அல்குல்‌ 
பொலன்‌ காழ்‌ அல்குல்‌ 
பொறிவரி அல்குல்‌ 
மணிமிடை அல்குல்‌ 
மாண்வரி அல்குல்‌ 

வரி அணி அல்குல்‌ 


வரி ஆர்ந்த அல்குல்‌ 


5.3.2 ஈரடை 


112 


நநீ.320:6 
கலித்‌.50:24 
அகநா.390:6 
அகநா.345:9 
ஜங்குறு.310:1 
நந்‌.66:9 
அகநா.75:19 
கலித்‌.1235:17 
குறுந்‌.354:4 
நந்‌.8:2 
குறுந்‌.214:4 
ஜங்குறு.3 16:2 
ஜங்குறு.351:5 
நநீ.222:5 
அகநா.387:7 
அகநா.397:7 
குறுந்‌.274:7 


குறுந்‌.101:5 


அகநா.33:16 


கலி த்‌.60:4 


ஆகம்‌ 


167. ௮ணி முலை ஆகம்‌ 
168. ௮ல்‌ முலை ஆகம்‌ 
169. சிறு மெல்‌ ஆகம்‌ 
170. சுணங்கு ௮ணி ஆகம்‌ 
171. தளிர்‌ ஏர்‌ ஆகம்‌ 
172. நல்‌ எழில்‌ ஆகம்‌ 
173. நலம்‌ கேழ்‌ ஆகம்‌ 
174. நுண்‌ பூண்‌ ஆகம்‌ 
175. பல்‌ மாண்‌ ஆகம்‌ 
176. பூண்‌ அணி ஆகம்‌ 
177. பொறி கிளர்‌ ஆகம்‌ 
178. மாண்‌ எழில்‌ ஆகம்‌ 
179. மென்‌ முலை ஆகம்‌ 


எயிறு 


180. இலங்கு வால்‌ எயிறு 
181. சிறு முள்‌ எயிறு 

182. முத்து உறைக்கும்‌ எயிறு 
183. வார்ந்த வால்‌ எயிறு 
ஜம்பால்‌ 

184. இருள்‌ ஏர்‌ ஐம்பால்‌ 

185. தேம்‌ கமழ்‌ ஐம்பால்‌ 


186. தொகு விரல்‌ ஐம்பால்‌ 


113 


குறுந்‌.274:8 
கலித்‌.14:5 
குறுந்‌.280:3 
கலித்‌.4:17 
அகநா.177:18 
அகநா.43:12 
ஐங்குநு.197:4 


அகநா.61:18 


குறுந்‌.189:7 
நநீ.46:5 
நற்‌.55:4 
அகநா.220:9 


கலித்‌.40:33 


நநீ.198:7 
நந்‌.120:11 
ஐங்குறு.135:2 


நற்‌.170:2 


அகநா.155:4 
நநீ.100:4 


அகநா.212:3 


187. நறு வீ ஐம்பால்‌ 
188. மணி ஏர்‌ ஐம்பால்‌ 


189. மணி மருள்‌ ஐம்பால்‌ 


ஓதி 


190. அம்சில்‌ ஓதி 
191. இணை ஈர்‌ ஓதி 
192. இருஞ்‌ சூழ்‌ ஓதி 
193. ஒடுங்கு ஈர்‌ ஓதி 
194. கள்‌ படர்‌ ஓதி 
195. கொடு நுண்‌ ஓதி 


196. சில்‌ நிரை ஓதி 


197. பின்‌ ஈர்‌ ஓதி 


198. மின்‌ ஈர்‌ ஓதி 


199. மின்‌ நேர்‌ ஓதி 

200. மை ஈர்‌ ஓதி 

201. வயங்கு ஈர்‌ ஓதி 
கண்‌ 

202. அலமரல்‌ மழைக்கண்‌ 
203. எழில்‌ உண்கண்‌ 
204. எழில்‌ மலர்க்கண்‌ 
205. எழில்‌ மழைக்கண்‌ 
206. கயல்‌ ஏர்‌ கண்‌ 


207. குவளை உண்கண்‌ 


114 


ஜங்குறு.84:3 
நந்‌.133:5 


நநீ.245:3 


ஐங்குநு.49:1 
ஐங்குநு.269:4 
நநீ.26:9 
குறுந்‌.70:1 
அகநா.39:14 


அகநா.9:11 


ஜங்குறு.224:4 
நநீ.227:4 
அகநா.356:20 
நநீ.339:9 


குறுந்‌. 199:5 


கலித்‌.36:23 


அகநா.233:1 
நற்‌.177:9 
நற்‌.398:10 
நநீ.6:4 
கலித்‌.127:8 


ஜங்குறு.72:3 


208. 


209. 


210. 


211. 


212. 


213. 


214. 


215. 


216. 


217. 


218. 


219. 


குவளையின்‌ அமர்த்த கண்‌ 
கொலை உண்கண்‌ 
நீர்வார்‌ கண்‌ 

நெய்தல்‌ உண்கண்‌ 
பனிவார்‌ கண்‌ 

பெரு மழைக்‌ கண்‌ 
பூவொடு புரையும்‌ கண்‌ 
பைதல்‌ உண்கண்‌ 
மலர்‌ அன்ன கண்‌ 
மலர்‌ உண்கண்‌ 

மலர்‌ ஏர்‌ கண்‌ 


வால்‌ நெடூங்‌ கண்‌ 


கதுப்பு 


220. 


221. 


222. 


223. 


224. 


225. 


226. 


221. 


228. 


229. 


கடிமகள்‌ கதுப்பு 

தண்‌ நறுங்‌ கதுப்பு 
தாழ்‌ இருங்‌ கதுப்பு 
தாழ்‌ ஒலி கதுப்பு 

தாழ்‌ நறுங்‌ கதுப்பு 
தேம்‌ கமழ்‌ கதுப்பு 
தேன்‌ நாறு கதுப்பு 
நல்‌ நெடுங்‌ கதுப்பு 
நாறு இருங்‌ கதுப்பு 


நாறும்‌ நின்‌ கதுப்பு 


115 


ஜங்குறு.277:5 
கலித்‌.108:53 
நநீ.143:5 
நந்‌.113:7 
அகநா.77:19 
குறுந்‌.72:5 


குறுந்‌.226: 1 


அகநா.25:14 


நற்‌.37:45 


ஜங்குறு.242:4 


நநீ.66:11 


ஜங்குறு.453:4 


அகநா.244:5 
நந்‌.84:1 
அகநா.22:8 
அகநா.222:7 
நநீ.337:8 
நநீ.85:9 
அகநா.129:15 
அகநா.283:1 
நநீ.250:8 


நற்‌.143:10 


230. நெறி இருங்‌ கதுப்பு 
231. பயில்‌ இருங்‌ கதுப்பு 
232. பல்‌ இருங்‌ கதுப்பு 
233. புனை இருங்‌ கதுப்பு 
234. மணி இருங்‌ கதுப்பு 
கூந்தல்‌ 

235. அம்சாய்‌ கூந்தல்‌ 


236. அரிநரைக்‌ கூந்தல்‌ 


237. ௮றலின்‌ நெறித்த கூந்தல்‌ 


238. இரும்பல்‌ கூந்தல்‌ 


239. இருள்‌ ஜங்‌ கூந்தல்‌ 


இ 

240. இருள்‌ புரை கந்தல்‌ 
241. இ 

242. ஒலி இருங்‌ கூந்தல்‌ 
243. ஒலி பல்‌ கூந்தல்‌ 


244. ஒலி மென்‌ கூந்தல்‌ 


245. குவளை நாறும்‌ கூந்தல்‌ 
246. குவை இருங்‌ கூந்தல்‌ 


247. குறவர்‌ மகளிர்‌ கூந்தல்‌ 


248. குறும்‌ பல்‌ கூந்தல்‌ 


249. கொழும்‌ பல்‌ கூந்தல்‌ 


250. சார்ந்து ஆர்‌ கூந்தல்‌ 


251. சில்‌ ஜங்‌ கந்தல்‌ 


ருள்‌ மென்‌ கூந்தல்‌ 


116 


குறுந்‌. 190: 1 
குறுந்‌.254:5 


நநீ.367:7 
அகநா. 166:8 


அகநா.214:5 


ஜங்குறு.383:6 
நநீ.110:6 
அகநா.265:8 
குறுந்‌.165:5 
அகநா.233:15 
நநீ.270:3 
அகநா.92:13 
அகநா.191:16 
நநீ.260:8 
குறுந்‌.225:7 
நநீ.262:2 
குறுந்‌.52:3 
குறுந்‌.208:3 
அகநா.116:7 
ஐங்குநு.196:1 


அகநா.387:2 


அகநா.123:6 


252. 


203 


254. 


255. 


256. 


291. 


258. 


259. 


260. 


261. 


262. 


263. 


264. 


265. 


266. 


267. 


268. 


269. 


270. 


271. 


272. 


273. 


274. 


சிறு பல்‌ கூந்தல்‌ 


சுரும்பு ஆர்‌ கூந்தல்‌ 


துண்டலை கமழும்‌ கூந்தல்‌ 


தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ 
தாழ்‌ மென்‌ கூந்தல்‌ 
தேம்பாய்‌ கூந்தல்‌ 

தோடு ஆர்‌ கந்தல்‌ 
நலம்‌ மிகு கூந்தல்‌ 
நறு மென்‌ கூந்தல்‌ 

நன்‌ நெடுங்‌ கூந்தல்‌ 
நாறு இருங்‌ கூந்தல்‌ 


நீர்‌ வார்‌ கூந்தல்‌ 


நீள்‌ இருங்‌ கூந்தல்‌ 
நெட்டிருங்‌ கூந்தல்‌ 
நெறி படு ௯ந்தல்‌ 
பல்லிருங்‌ கூந்தல்‌ 
பல ஒலி கந்தல்‌ 
பின்‌ இருங்‌ கூந்தல்‌ 
புயல்‌ நெடுங்‌ கூந்தல்‌ 
புனை நெடுங்‌ கூந்தல்‌ 
பூக்கமழ்‌ கூந்தல்‌ 
பைஞ்சாய்க்‌ கூந்தல்‌ 


போது ஆர்‌ ௯ந்தல்‌ 


117 


அகநா.145:19 
அகநா.319:10 
அகநா.204:13 
கலித்‌.41:29 
அகநா.21:3 
குறுந்‌.116:1 
அகநா.231:15 
ஜங்குறு.463:2 


குறுந்‌.270:8 


ஜங்குறு.153:5 
கலித்‌.54:5 
ஐங்குறு. 186:2 
அகநா.93:11 
கலித்‌.93:35 
குறுந்‌. 199:4 
ஜங்குறு.308:1 
கலித்‌.145:7 
நந்‌.113:8 
ஜங்குறு.304:4 
நநீ.374:6 
ஐங்குநு.290:3 
ஐங்குநு.196:1 


ஜங்குறு.232:1 


275. போது அவிம்‌ கந்தல்‌ 
276. மராஅம்‌ கமழும்‌ கூந்தல்‌ 
277. மலர்‌ வேய்ந்த கூந்தல்‌ 
278. முல்லை நாறும்‌ கூந்தல்‌ 
279. மை இருங்‌ கூந்தல்‌ 
280. வண்டு படு ௯ந்தல்‌ 
281. வணர்ந்து ஒலி கந்தல்‌ 
282. வறுங்‌ குரல்‌ கூந்தல்‌ 
283. வாருறு கூந்தல்‌ 


284. விரி ஒலி கூந்தல்‌ 


285. விழவு ஒலி கூந்தல்‌ 
286. வீ பெய்‌ கூந்தல்‌ 


கூழை 


287. சாந்து உளர்‌ கூழை 
288. நறும்‌ பல்‌ கூழை 
289. நெறி படு கூழை 
290. வடிக்‌ கொள்‌ கூழை 


கை 
291. நிரை தொடிக்‌ கை 
292. வளை முன்‌ கை 


தோள்‌ 


293. ௮ணை மென்‌ தோள்‌ 


294. இழைப்‌ பணைத்‌ தோள்‌ 


118 


ஐங்குநு.496:5 
நநீ.20:3 
நநீ.52:2 
ஜங்குறு.446:1 
குறுந்‌.209:7 
ஜங்குறு.256:2 
நநீ.139:7 
குறுந்‌.192:6 
கலித்‌.104:20 
நநீ.141:12 
ஜங்குறு.306:4 


நநீ.264:5 


கலித்‌.115:13 
அகநா.358:6 


நற்‌.368:5 


நநீ.23:2 


கலித்‌.58:5 


கலித்‌.51:10 


கலித்‌.66:9 


அகநா.129:15 


295. 


296. 


297. 


298. 


299. 


300. 


301. 


302. 


303. 


304. 


305. 


306. 


307. 


இழை மென்‌ தோள்‌ 


தட மென்‌ தோள்‌ 
தெரி வேய்த்‌ தோள்‌ 
நெடிய திரண்ட தோள்‌ 


பணை நெடுந்‌ தோள்‌ 


மகளிர்‌ மென்‌ தோள்‌ 
மென்‌ பணைத்‌ தோள்‌ 
வனப்பு இழந்த தோள்‌ 
வனப்பு உற்ற தோள்‌ 
வாடிய மென்‌ தோள்‌ 


வேய்‌ மென்‌ தோள்‌ 


நுசுப்பு 


308 


309 


310 


311 


312 


. ஐது அமை நுசுப்பு 
. ஒழுகு நுண்‌ நுசுப்பு 
. நல்கூர்‌ நுசுப்பு 

. நுழை சிறு நுசுப்பு 


. பொறை ஆற்றா நுசுப்பு 


நுதல்‌ 


313 


:- ஆய்‌ சிறு நுதல்‌ 


இறைப்‌ பணைத்‌ தோள்‌ 


சுணங்கின்‌ பணைத்‌ தோள்‌ 


314. காமர்‌ சுடர்‌ நுதல்‌ 
315. நாறும்‌ நறு நுதல்‌ 


316. பிறை புரை நுதல்‌ 


119 


கலித்‌.64:12 
ஜங்குறு.481:1 
கலித்‌.141:16 
குறுந்‌.77:6 
கலித்‌.76:15 
குறுந்‌.252:1 
அகநா.223:9 
நநீ.360:4 
நநீ.9:4 
ஐங்குநு.392:1 
நநீ.82:2 
கலித்‌.43:30 


கலித்‌.81:20 


நநீ.101:7 
நநீ.245:5 
அகநா.75:18 


குறுந்‌.159:2 


கலித்‌.132:18 


அகநா.57:19 
ஜங்குறு.466:4 
அகநா.43:10 


கலி த்‌.45:23 


பல்‌ 


317 


318 


319 


320 


. முகை வெண்பல்‌ 
. ஏர்‌ வெண்பல்‌ 
. நிரை வெண்பல்‌ 


. இலங்கு வெண்பல்‌ 


முலை 


321 


322 


323. 


324. 


325. 


326. 


327. 


328. 


. கொம்மை வரி முலை 


. திதலை மென்‌ முலை 


தொய்யில்‌ இள முலை 


தொய்யில்‌ வனமுலை 


பாலோடு அலர்ந்த முலை 


பூண்‌ ௮௧ முலை 
முகை வாய்த்த முலை 


முதிர்‌ பூண்‌ முலை 


மேனி 


329. 


330. 


331. 


332: 


333. 


334. 


335: 


336. 


337. 


அம்கலுழ்‌ மேனி 
அம்மா மேனி 

கொய்‌ தளிர்‌ மேனி 
தளிர்‌ ஏர்‌ மேனி 
நல்மா மேனி 

நறிய நல்லோள்‌ மேனி 
பாழ்படு மேனி 

பொன்‌ நேர்‌ மேனி 


மணி மருள்‌ மேனி 


120 


கலித்‌.58:4 
நற்‌.179:10 
கலித்‌142:9 


குறுந்‌.52:4 


குறுந்‌. 159:4 
நநீ.380:3 
கலித்‌.54:12 
நற்‌.225:7 
கலித்‌.81:7 
குறுந்‌.348:5 
கலித்‌.68:14 


கலித்‌.81:30 


குறுந்‌.143:7 
அகநா.206:8 
ஐங்குறு. 176:4 
நநீ.251:7 
ஜங்குறு.221:3 
குறுந்‌.100:4 
அகநா.217:17 
நந்‌.10:2 


அகநா.278:13 


விரல்‌ 


338. காந்தள்‌ மெல்‌ விரல்‌ குறுந்‌.167:1 
339. சிவந்த மெல்‌ விரல்‌ அகநா.176:24 
5.3.3 மூவடை 
அல்குல்‌ 
340. ஆய்தழை நுடங்கும்‌ அல்குல்‌ ஐங்குநு.291:3 
341. ஐது அமைந்த அகன்ற அல்குல்‌ ஐங்குறு. 176:3 
342. கோடு எழில்‌ ௮கல்‌ அல்குல்‌ கலித்‌.67:1 
343. தழை அணிந்து அலமரும்‌ அல்குல்‌ - நந்.320:3 
344. பொன்னொடு மணிமிடை அல்குல்‌ குறுந்‌.274:6-7 
345. வரி ஆர்‌ ௮கல்‌ அல்குல்‌ கலித்‌.2:37 
ஆகம்‌ 
346. சுணங்கு ௮ணிபூண்‌ ஆகம்‌ கலித்‌.64:28 
347. நீரவார்‌ புள்ளி ஆகம்‌ நநீ.374:7 
எயிறு 
348. தொகு முகை இலங்கு எயிறு -  குறுந்‌.126:4 
349. முகை ஏர்‌ இலங்கு எயிறு -  கலித்‌.139:28 
350. முள்‌ உறழ்‌ முளை எயிறு -  கலித்‌.4:13 
351. வணங்கு இறைவால்‌ எயிறு -  கலித்‌.56:21 
352. வை ஏர்‌ வால்‌ எயிறு -  நற்.240:2 
ஜம்பால்‌ 
353. கார்கவின்‌ பெற்ற ஐம்பால்‌ கலித்‌.32:11 
354. வார்உறு வணர்‌ ஜம்பால்‌ கலித்‌.58:1 
355. வெறி கமழ்‌ வணர்‌ ஐம்பால்‌ கலித்‌.57:1 


121 


ஓதி 


356. நாறும்‌ ஏர்நுண்‌ ஓதி -  ௮கநா.208:23-24 
357. பொலிந்த தேம்பாய்‌ ஓதி -  நநீ.160:7 
358. மெல்‌ அம்சில்‌ ஓதி -  நநீ.370:7 
359. மெல்‌ இயல்‌ மகளிர்‌ ஓதி -  நற்்‌.225:4 
கண்‌ 

360. அரி ஏர்‌ உண்கண்‌ -  ௮கநா.144:2 
361. அரிமதர்‌ உண்கண்‌ -  கலித்‌.82:20 
362. அரிமதர்‌ மழைக்கண்‌ -  கலித்‌.77:4 
363. அரி வேய்‌ உண்கண்‌ -  ௮கநா.27:17 
364. அலமரல்‌ ௮மர்‌ உண்கண்‌ -  கலித்‌.113:2 
365. அழுது ஓவா உண்கண்‌ -  கலித்‌.70:11 
366. அறை மலர்‌ நெடுங்கண்‌ -  ஐங்குறு.208:5 
367. ஆய்‌ இதழ்‌ மழைக்கண்‌ -  அகநா.132:6 
368. ஆய்மலர்‌ உண்கண்‌ -  ஜங்குறு.242:4 
369. எழுது எழில்‌ உண்கண்‌ -  நநீ.177:9 
370. ஏந்து எழில்‌ மழைக்கண்‌ -  நந்‌.17:5 

371. ஜய அமாத்த உண்கண்‌ -  அகநா.237:16 
372. கயமலர்‌ உண்கண்‌ -  கலித்‌.37:1 
373. கயல்புரை உண்கண்‌ -  கலித்‌.145:5 
374. குவளையின்‌ அமர்த்த கண்‌ -  ஐங்குறு.277:5 
375. செங்கடை மழைக்கண்‌ -  ௮கநா.295:19 
376. சேயரி மழைக்கண்‌ -  நந்‌.16:9 


122 


377 


378 


379. 


380. 


381. 


382. 


383. 


384. 


385. 


386. 


387. 


388. 


389. 


390. 


391. 


392. 


393. 


394. 


395. 


396. 


397. 


. திருமுகத்து அலமரும்‌ கண்‌ 
. நீள்வரி நெடுங்‌ கண்‌ 
நெய்தல்‌ இதழ்‌ உண்கண்‌ 
பல்‌ இதழ்‌ உண்கண்‌ 

பல்‌ இதழ்‌ மழைக்கண்‌ 
பனிபொரு மழைக்கண்‌ 
பனிமலர்‌ நெடுங்கண்‌ 
பனிவார்‌ உண்கண்‌ 

பாடு இன்றிப்‌ பசந்த கண்‌ 
புதுமலர்‌ மழைக்கண்‌ 

பூ எழில்‌ உண்கண்‌ 
பூப்புரை உண்கண்‌ 

பேர்‌ அமர்‌ உண்கண்‌ 
பேர்‌ அமர்‌ மழைக்கண்‌ 
போது எழில்‌ உண்கண்‌ 
மலர்‌ எழில்‌ மழைக்கண்‌ 
மலர்‌ ஏர்‌ உண்கண்‌ 

மை எழில்‌ மழைக்கண்‌ 
மயங்கு இதழ்‌ மழைக்கண்‌ 
மாண்‌ எழில்‌ மலர்க்கண்‌ 


மை எழில்‌ உண்கண்‌ 


123 


நநீ.269:6 


ஐங்குநு.498:2 


ஐங்குநு.39:44 


ஐங்குறு. 170:4 


குறுந்‌.259:4 


அகநா.278:11 


ஜங்குறு.458:2 
நநீ.162:5 
கலித்‌.16:1 
ஜங்குறு.243:4 
கலித்‌.130:16 
ஜங்குறு.376:4 
கலித்‌.146:7 
நநீ.29:9 
கலித்‌.33:9 
அகநா.120:6 
நந. 144:3 
அகநா.120:6 
நறீ.5:9 
நநீ.398:10 


அகநா.81:14 


கதுப்பு 


398. 


399. 


400. 


கனங்குழை நல்லவர்‌ கதுப்பு 
சாந்து உளர்‌ நறுங்கதுப்பு 


நீள்‌ நீர்‌ நெறி கதுப்பு 


குரல்‌ 


401. 


402. 


கொடி இயல்‌ நல்லார்‌ குரல்‌ 


சாந்து உளர்‌ வணர்‌ குரல்‌ 


குழல்‌ 


403. 


நெய்‌ கனி வீழ்‌ குழல்‌ 


கூந்தல்‌ 


404. 


405. 


406. 


407. 


408. 


409. 


410. 


411. 


412. 


413. 


ஆய்தொடி அரிவை ௯ந்தல்‌ 
இருளிய தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ 
ஐவகை வகுத்த கூந்தல்‌ 
ஒளிரும்‌ தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ 
கடிபதம்‌ கமழும்‌ கூந்தல்‌ 
நரந்தம்‌ நாறு இருங்‌ கூந்தல்‌ 
நெறிதாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ 
புறம்‌ தாழ்பு இருண்ட கூந்தல்‌ 
மாறி வீழ்‌ இருங்‌ கூந்தல்‌ 


முடிதாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ 


கூழை 


414. 


நீர்‌ அலைக்‌ கலைஇய கூழை 


124 


கலித்‌.71:19 


குறுந்‌.312:6 


கலித்‌.98:14 


கலித்‌.88:1 


அகநா.117:10 


அகநா.73:2 


அகநா.104:16 
அகநா.131:3 


அகநா.48:17 


அகநா.46:8 
நற்‌.346:10 
கலித்‌.54:5 
கலித்‌.97:28 
நற்‌.284:1 
கலித்‌.14:4 


நற்‌.137:1 


நநீ.398:3 


417. 


418. 


419. 


420. 


421. 


422. 


423. 


424. 


425. 


426. 


427. 


428. 


429. 


430. 


. ௮ணிவளை முன்கை 


. அவிர்‌ தொடி முன்கை 


இறை ஏர்‌ முன்கை 
செறிதொடி முன்கை 
திருந்து இழை முன்கை 
தெரிவளை முன்கை 
தொகுவளை முன்கை 


தொடி ௮ணி முன்கை 


தொடி நிரை முன்கை 
நேர்‌ இறை முன்கை 


நிரை வளை முன்கை 


பொற்றொடி முன்கை 
மயிர்‌ வார்‌ முன்கை 

மெல்‌ இறை முன்கை 
வளையுடை முன்கை 


விளங்கு தொடி முன்கை 


தோள்‌ 


431. 


432. 


433. 


434. 


435. 


436. 


அம்பணை மென்‌ தோள்‌ 
அம்பணை நெடுந்‌ தோள்‌ 
இழை ௮ணி பணைத்தோள்‌ 
சாய்‌ இறைத்‌ திரண்ட தோள்‌ 
சாய்‌ இறைப்‌ பணைத்தோள்‌ 


சுரி வளைப்‌ பொலிந்த தோள்‌ 


அகநா.361:4 
அகநா.75:11 
ஐங்குறு. 163:4 
அகநா.225:16 
அகநா.351:13 
அகநா.175:8 


குறுந்‌.15:6 


அகநா.226:10 
கலித்‌.24:8 
ஐங்குநு.493:4 
குறுந்‌.335:1 
அகநா.356:6 
ஜங்குறு.21 8:2 
அகநா.19:15 


அகநா.385:11 


அகநா.58:8 


அகநா.132:6 


அகநா.223:11 


அகநா.6:3 


அகநா.282:14 


அகநா.32:18 


குறுந்‌.260:3 


437. 


438. 


439. 


440. 


441. 


442. 


443. 


444. 


445. 


446. 


447. 


448. 


449. 


450. 


451. 


452. 


453. 


454. 


455. 


456. 


457. 


458. 


459. 


தடைஇத்‌ திரண்ட நின்தோள்‌ 
தடமென்‌ பணைத்தோள்‌ 
திருந்து இழைப்‌ பணைத்தோள்‌ 
திருந்து இழை மென்தோள்‌ 
திருந்து இறைப்‌ பணைத்தோள்‌ 
தொடி விளங்கு இறைய தோள்‌ 
நலம்‌ கிளர்‌ பணைத்தோள்‌ 
நெடுமென்‌ பணைத்தோள்‌ 

நேர்‌ இறைப்‌ பணைத்தோள்‌ 
பணை எழில்‌ ஞெகிழ்த்தோள்‌ 
பணை எழில்‌ மென்தோள்‌ 
பணைத்‌ தடமென்‌ தோள்‌ 
மறப்பு அரும்‌ பணைத்தோள்‌ 
மெல்‌ இறைப்‌ பணைத்தோள்‌ 
வணங்கு இறைப்‌ பணைத்தோள்‌ 
வளை ஏர்‌ மென்‌ தோள்‌ 

விறல்‌ வனப்பு எய்திய தோள்‌ 
வீங்கு இறைப்‌ பணைத்தோள்‌ 
வேய்‌ உறழ்‌ மென்‌ தோள்‌ 
வேய்‌ எனத்‌ திரண்ட தோள்‌ 
வேய்‌ நலம்‌ இழந்த தோள்‌ 


வேய்‌ மருள்‌ பணைத்தோள்‌ 


வேய்‌ புரை பணைத்தோள்‌ 


126 


அகநா.218:8 
அகநா.21:4 
ஜங்குறு.39:3 
கலித்‌.64:12 
குறுந்‌.279:8 
குறுந்‌.367:2 
ஜங்குறு.421:4 
அகநா.89:22 
ஜங்குறு.181:1 


குறுந்‌.357:2 


குறுந்‌.318:6 
கலித்‌.40:8 
குறுந்‌.266:4 
நற்‌.121:12 
குறுந்‌.364:5 
குறுந்‌.377:2 


குறுந்‌.226:2 


அகநா.59:16 
கலித்‌.104:24 
கலித்‌.57:1 
கலித்‌.127:16 
அகநா.1:8 


அகநா.2:11 


460. 


461. 


462. 


463. 


வேய்‌ புரை மென்‌ தோள்‌ 
வேய்‌ வனப்பு இழந்த தோள்‌ 


வேய்‌ வனப்புந்ற தோள்‌ 


வேய்‌ புரையும்‌ நல்தோள்‌ 


நுசுப்பு 


464. 


பெருந்தோள்‌ நுணுகிய நுசுப்பு 


நுதல்‌ 


465. 


466. 


467. 


468. 


469. 


470. 


471. 


472. 


473. 


474. 


475. 


476. 


477. 


478. 


479. 


480. 


481. 


அரவு நுங்கு மதியின்‌ நுதல்‌ 
ஏர்‌ திகழ்‌ ஒள்‌ நுதல்‌ 
கவின்‌ பெறு சுடர்‌ நுதல்‌ 
குழல்‌ விளங்கு ஆய்‌ நுதல்‌ 
சுடர்‌ கொண்ட நறுநுதல்‌ 
சுடர்‌ புரை திருநுதல்‌ 
சுரும்பு இமிர்‌ சுடர்‌ நுதல்‌ 
செம்பொறி திரு நுதல்‌ 
தண்ணிய கமழும்‌ ஒண்‌ நுதல்‌ 
தேம்‌ கமழ்‌ திருநுதல்‌ 
நலம்பெறு சுடர்‌ நுதல்‌ 
பசலை பாய்‌ திருநுதல்‌ 
பிறை ஏர்‌ சுடர்‌ நுதல்‌ 

மதி ஏர்‌ ஒள்‌ நுதல்‌ 

மதி ஏர்‌ வாள்‌ நுதல்‌ 

மணம்‌ நாறும்‌ நறு நுதல்‌ 


மதி மயக்குறூஉம்‌ நுதல்‌ 


127 


கலித்‌.39:48 
ஐங்குநு.39:48 
நநீ.82:2 


நற்‌.390:10 


குறுந்‌.71:3 


அகநா.313:7 
ஜங்குறு.225:4 


ஐங்குநு.94:5 


குறுந்‌.34:7 
கலித்‌.60:1 
கலித்‌.60:1 
நநீ.245:11 
நநீ.160:6 
குறுந்‌.273:3 
குறுந்‌.205:7 
ஜங்குறு.56:3 
நநீ.368:7 
கலித்‌.125:23 
அகநா.306:10 
அகநா.179:13 
கலித்‌.14:4 


குறுந்‌.226:3 


பல்‌ 


482. 


483. 


484. 


செறி முறை வெண்பல்‌ 
நிரந்‌ திலங்கு வெண்பல்‌ 


முருந்து ஏர்‌ வெண்பல்‌ 


முகம்‌ 


485. 


486. 


487. 


488. 


துகள்‌ அறு வாள்‌ முகம்‌ 
பழிதபு வாள்‌ முகம்‌ 
மதி மருள்‌ வாள்‌ முகம்‌ 


மை இல்‌ வாள்‌ முகம்‌ 


முலை 


489. அண்ணாந்து ஏந்திய வனமுலை 
490. 
491. 
492. 
493. 
494. 
495. 
496. 
497. 
498. 
499. 
500. 


501. 


அம்பகட்டு இள முலை 
ஆரம்‌ தாங்கிய அலர்‌ முலை 
இன்‌ உறல்‌ இளமுலை 
உருத்து எழு வனமுலை 
எதிர்த்த தித்தி முற்றா முலை 
எழில்‌ தகை வனமுலை 

ஏர இள வனமுலை 

ஒண்‌ கேழ்‌ வனமுலை 
கருங்கண்‌ வெம்முலை 

காழ்‌ இயல்‌ வனமுலை 
காழ்கொண்ட இளமுலை 


சுணங்கு ௮ணி மென்‌ முலை 


128 


குறுந்‌.337:3 
குறுந்‌.52:4 


நற்‌.179:10 


கலித்‌.64:15 
கலித்‌.100:18 


கலித்‌.126:21 


கலித்‌.7:8 


நந்‌.10:1 
குறுந்‌.71:2 
அகநா.75:12 
குறுந்‌.3 14:4 
குறுந்‌.276:3 
நநீ.312:7 
ஜங்குறு.347:2 
நநீ.160:4 
அகநா.61:17 
நநீ.314:6 
அகநா.1 16:8 
கலித்‌.57:19 


கலித்‌.111:16 


502. சுணங்கு ௮ணி வனமுலை 
503. செறிந்து வீங்கு இளமுலை 


504. தொய்யில்‌ சூழ்‌ இளமுலை 


505. தொய்யில்‌ பொறித்த வனமுலை 
506. நல்இள வனமுலை 


மேனி 


507. கார்‌ எதிர்‌ தளிர்‌ மேனி 
508. தளிர்‌ அன்ன எழில்‌ மேனி 
509. திரு மணி புரையும்‌ மேனி 
வாய்‌ 

510. அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்வாய்‌ 
511. எயிறு கெழு துவர்வாய்‌ 
512. கவ்வை தூந்றும்‌ வெவ்வாய்‌ 
513. சில்மொழித்‌ துவர்வாய்‌ 

514. முள்‌ எயிற்றுத்‌ துவர்வாய்‌ 
விரல்‌ 

515. தொடு மணி மெல்‌ விரல்‌ 


516. நல்‌இறை மெல்‌ விரல்‌ 


நநீ.319:9 
அகநா.302:13 
கலித்‌.125:7 
கலித்‌.117:4 


அகநா.389:5 


கலித்‌.58:3 
கலித்‌.13:19 


நநீ.8:3 


அகநா.335:5 
அகநா.29:13 
அகநா.347:6 
நநீ.190:9 


அகநா.939:3 


அகநா.386:13 


அகநா.282:17 


5.4. மகளிர்‌ அணிகலன்‌ 


5.4.1 ஓரடை 
இழை 
1. அணி இழை -  ௮கநா.172:16 
2. ஆய்‌ இழை -  கலித்‌.25:29 


129 


உ குழை 


இலங்கு இழை 
ஒள்‌ இழை 
சேயிழை 

சுடர்‌ இழை 
திருந்து இழை 
தெரி இழை 
நுண்‌ இழை 
நேர்‌ இழை 
புனை இழை 
மாண்‌ இழை 
மின்‌ இழை 
வயங்கு இழை 
வால்‌ இழை 
வில்‌ இழை 
விறல்‌ இழை 


விளங்கு இழை 


வீங்கு இழை 


அவிர்‌ குழை 
அரிக்குழை 
ஒண்‌ குழை 
கனங்‌ குழை 


கொடுங்‌ குழை 


நநீ.332:10 
கலித்‌.57:3 
அகநா.369:5 
ஜங்குறு.408:1 


குறுந்‌.214:4 


ஜங்குறு.235:3 
கலித்‌.56:19 
நநீ.382:6 
குறுந்‌.21:2 
அகநா.99:4 


குறுந்‌.246:6 


ஹஜங்குறு.234:1 
நநீ.380:5 
ஜங்குறு.31 8:2 
அகநா.218:7 


நற்‌.208:1 


குறுந்‌.358:1 


கலித்‌.92:36 
கலித்‌.109:14 
நநீ.286:1 


குறுந்‌.398:3 


அகநா.236:12 


130 


25. திருந்து குழை 
26. 


27. 


பூங்‌ குழை 


வரிக்‌ குழை 


உ சிலம்பு 


28. 
29. 


30. 
உ தொடி 
31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
31: 
38. 
30. 


40. 


அரிச்சிலம்பு 
ஆய்‌ சிலம்பு 


நேர்‌ சிலம்பு 


அவிர்‌ தொடி 
ஆய்‌ தொடி 
ஒண்‌ தொடி 
கழல்‌ தொடி 
குறுந்‌ தொடி 
சுடர்த்‌ தொடி 


செறி தொடி 


பொற்றொடி 


நிரை தொடி 


உ வளை 


41. 


42 


43 


44. 


45 


46 


ஆய்‌ வளை 


. இலங்கு வளை 


இறை வளை 
எல்‌ வளை 
ஏர வளை 


ஓல்‌ வளை 


பொலந்‌ தொடி 


நற்‌.374:9 


குறுந்‌.159.5 


கலித்‌.104:23 


கலித்‌.69:8 
கலி த்‌.57:3 


கலித்‌.58:5 


ஜங்குறு.3 14:1 


நநீ.320:8 
குறுந்‌.238:3 
அகநா.9:11 
ஐங்குறு.71:1 
கலித்‌.51:1 
நநீ.20:5 
ஜங்குறு.24:4 
அகநா.356:5 


கலித்‌.58:5 


குறுந்‌.211:1 
ஜங்குறு:136:2 
கலித்‌.53:9 
நந்‌.100:5 
நந்‌.258:11 


கலித்‌.145:36 


131 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


54. 


55. 


56. 


57. 


கை வளை 
கோல்‌ வளை 
சில்‌ வளை 
செறி வளை 
தெரி வளை 
தோள்‌ வளை 
நிரை வளை 
நேர்‌ வளை 
வால்‌ வளை 
வீங்கிய வளை 


வீங்கு வளை 


உ சிலம்பு 


58. 
59. 
60. 


61. 


உ தொடி 


62. 


63. 


அரி அமை சிலம்பு 


அரி ஆர்‌ சிலம்பு 
தெள்‌ அரிச்‌ சிலம்பு 


செம்‌ பொற்‌ சிலம்பு 


கோல்‌ அவிர்‌ தொடி 


பொன்‌ கழல்‌ தொடி 


உ வளை 


64. 


நிரை நில்லா வளை 


. நெகிழ்பு ஓடும்‌ வளை 


. நெருங்கு ஏர்‌ வளை 


67. நேர்‌ இலங்கு வளை 


குறுந்‌.21 8:2 


அகநா.142:17 
நநீ.198:8 
ஐங்குநு:199:4 
அகநா.175:8 
குறுந்‌.252:1 
அகநா.255:18 
ஐங்குறு.269:3 
அகநா.390:16 


அகநா.336:23 


ஜங்குறு:285:4 


5.4.2 ஈரடை 


நநீ.12:5 
அகநா.257:3 
கலித்‌.69:8 


அகநா.96:11 


கலித்‌.85:7 


நற்‌.212:8 


கலித்‌.3:3 
கலித்‌.25:18 
நநீ.258:11 
ஜங்குறு.136:2 


132 


68. நேர்‌ எல்வளை நநீ.77:9 
69. வணங்கு இறை வளை -  கலித்‌.16:2 
5.4.3 மூவடை 
உ இழை 
70. குழை மாண்‌ ஒள்‌ இழை - அகநா.6:7 
71. பசும்‌ பொன்‌ அவிர்‌ இழை - ஐநங்குறு.74:2 
72. மணி புரை வயங்கு இழை - ஐங்குநு.210:4 
73. மின்‌ அவிர்‌ வயங்கு இழை - ஜஐங்குறு.234:1 
74. மின்‌ ஒளிர்‌ அவிர்‌ இழை - கலித்‌.221:9 
75. விறல்‌ சால்‌ விளங்கு இழை- நந்.208:1 
உ கழை 
76. அரிமாண்‌ அவிர்‌ குழை - கலித்‌. 92:36 
77. ஒண்‌ சூட்டு அவிர்‌ குழை அகநா.253:26 
உ தொடி 
78. அவிர்‌ கோல்‌ ஆய்‌ தொடி - ஐங்குறு.330:5 
79. இலங்கு கோல்‌ அவிர்‌ 
தொடி -  கலித்‌.100:14 
80. கோல்‌ அமை குறுந்தொடி - குறுந்‌.356:8 
81. செம்‌ பொன்‌ கழல்‌ தொடி - நநற்.212:8 
82. திருந்து கோல்‌ ஆய்தொடி - அ௮கநா.271:16 
83. நுண்‌ கோல்‌ அவிர்‌ தொடி - அ௮கநா.338:9 
84. நிறைகோந்‌ குறுந்தொடி  - குறுந்‌.233:7 
85. பொன்‌ கோல்‌ அவிர்தொடி - குறுந்‌.364:3 
86. முத்துக்‌ கோல்‌ அவிர்தொடி- கலித்‌.59:2 


133 


வளை 


87. 


88. 


89. 


90. 


91. 


92. 


93. 


94. 


95. 


96. 


97. 


98. 


99. 


100. 


101. 


102. 


103. 


104. 


105. 


106. 


அரம்போழ்‌ ௮வ்வளை - 
இலங்கு ஏர்‌ வளை - 
இலங்கு வீங்கு எல்வளை 
இறை ஏர்‌ எல்வளை - 
இறை கேழ்‌ எல்வளை - 
கோடு ஈர்‌ இலங்கு வளை - 
கோடு ஈர்‌ எல்வளை 
சில்கோல்‌ எல்வளை - 
சில்‌ நிரை வால்வளை 
சில்விளங்கு எல்வளை - 
சுடர்ந்து இலங்கு எல்வளை- 
செறிந்து இலங்கு எல்வளை- 
தோடு ஆர்‌ எல்வளை 
நில்நிரை வால்வளை - 
நுண்கோல்‌ எல்வளை 
நுண்‌ நேர்‌ எல்வளை - 


நெடிய திரண்ட தோள்‌ 


வளை - 
வார்கோல்‌ எல்வளை - 
வாள்‌ஏர்‌ எல்வளை 


வான்‌ கோல்‌ எல்வளை - 


அகநா.6:2 
கலித்‌.7:16 
ஜங்குறு.200:1 
ஹங்குறு.20:5 
ஐங்குறு. 140:3 


குறுந்‌.11:1 


ஐங்குநு.196: 1 


அகநா. 140:6 


அகநா.390:17 
நநீ.363:9 
அகநா.68:12 
அகநா.98:7 
குறுந்‌.216:3 
கலித்‌.14:6 
அகநா.257:10 


நநீ.236:7 


குறுந்‌.252:1 


நறீ.239:10 
அகநா.267:14 


நற்‌.100:5 


134 


5.5 மகளிர்‌ சார்ந்த பொதுவான அடைத்தொடர்கள்‌ 


5.5.1 நான்கு அடை 


மகளிர்‌ சார்ந்த அடைத்தொடர்கள்‌ சங்க இலக்கியங்களில்‌ ஒன்று முதல்‌ 


பதிமூன்றிந்கு மேற்பட்ட அடைகள்‌ பயின்று வந்துள்ளன. அவற்றுள்‌ ஒன்று முதல்‌ 


மூன்று அடைகள்‌ முன்பே விளக்கப்பட்டூள்ளதால்‌ இங்கு நான்கு முதல்‌ பதிமூன்று 


அடைகள்‌ மட்டுமே விளக்கப்படுகின்றது. தெரிவு முறையில்‌ சில எடுத்துக்காட்டூுகள்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளன. அவை: 


1. 


15. 


16. 


அகன்‌ தொடி செறித்த முன்கை 
அகன்ற அல்குல்‌ ஜது அமை நுசுப்பு 
அம்சில்‌ ஓதி ஆயிழை 

அம்சில்‌ ஓதி என்‌ தோழி 

அம்தீம்‌ கிளவிக்‌ குறுமகள்‌ 


அரிபெய்து பொதிந்த தெரி சிலம்பு 


அலர்‌ முலை ஆய்இழை நல்லாய்‌ 
அலர்‌ வினை மேவல்‌ அம்பற்‌ பெண்டிர்‌ 
அலமரல்‌ நோயுள்‌ உழக்கும்‌ என்தோழி 
அழுதனை உறையும்‌ அம்மா அரிவை 
இருள்‌ உறழ்‌ இருங்கூந்தல்‌ மகளிர்‌ 
எழில்‌ பூண்‌ ௮௧ வனமுலை 

ஒண்தொடி செறித்த முன்கை 
ஒண்தொடி முன்‌ கை ஆயம்‌ 

ஓலியல்‌ வார்மயில்‌ உளரினள்‌ கொடிச்சி 


ஒழுகு நுண்‌ நுசுப்பின்‌ அகன்ற அல்குல்‌ 


135 


- நநீ.77:10 
நந்‌.101:7 
- அகநா.129:18 
- நநீ.355:8 
அகநா.9:25 
அகநா.321:15 
கலித்‌.60:15 
அகநா.203:3 
- கலித்‌.126:20 
- நந.192:7 
- கலித்‌.122:12 
- குறுந்‌.348:4-5 
- அகநா.369:2 
- ஐங்குறு.83:3 
- அகநா.102:5 


- நந.245:6 


17. 


18. 


19. 


2. 


21. 


22 


23: 


24. 


25. 


26. 


21 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


31: 


38. 


30. 


கண்‌ உருத்து எழுதரு முலை 

கதுப்பு அயல்‌ விளங்கும்‌ சிறு நுதல்‌ 
குரும்பை மணிப்பூண்‌ புதல்வன்‌ தாயே 
குவளை நாறும்‌ குவை இருங்‌ கூந்தல்‌ 
குளவு மாவல்சி எயினர்‌ தங்கை 
குன்றக்‌ குறவன்‌ காதல்‌ மடமகள்‌ 
கூழைக்‌ கூந்தற்‌ குறுந்தொடி மகளிர்‌ 
கொன்றைப்‌ பூவின்‌ பசந்த மழைக்கண்‌ 
கோல்வளை செறித்த முன்‌ கை 
சில்மொழிப்‌ பொலிந்த துவர்வாய்‌ 

சிறு குடி நல்கூர்ந்தார்‌ செல்வ மகள்‌ 
சிறு தாழம்‌ செறித்த மெல்விரல்‌ 


தகரம்‌ நாறும்‌ தண்‌ நறுங்‌ கதுப்பு 


தண்ணிய கமழும்‌ தாழ்‌ இருங்‌ கந்தல்‌ 


தழை௮ணி அல்குல்‌ செல்வத்‌ தங்கையர்‌ - 


தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ நம்‌ காதலி 
திங்கள்‌ அன்ன நின்‌ திருமுகம்‌ 


துணை ஈர்‌ ஓதி மா௮யோள்‌ 


துணைத்த கோதைப்‌ பணைப்‌ பெருந்தோள்‌ 


தெண்கட்‌ தேறல்‌ மாந்தி மகளிர்‌ 
தேம்‌ பாய்‌ மராஅம்‌ கமழும்‌ கூந்தல்‌ 
தேமொழிப்‌ புதல்வர்‌ திரங்கு முலை 


தொகுவளை முன்‌ கை மடந்தை 


136 


- அகநா.150:3 


- குறுந்‌.129:5 


ஜங்குறு.442:5 


- குறுந்‌.300:1 


ஜங்குறு.364:1 


- ஜஐங்குறு.255:1 
- அகநா.141:16 


- ஜஐங்குறு.500:1 


அகநா.142:17 


- அகநா.343:18 
- கலித்‌.50:14 


- நற்‌.120:4 


அகநா.141:13 


- நற்‌.137:1 


அகநா.320:3 


அகநா.87:15 


- அகநா.253:25 


- அகநா.338:8 


- குறுந்‌.326:1 


- அகநா.336:6 
- நறு.20:3 
- அகநா.316:15 


- குறுந்‌.15:6 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


54. 


55. 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


நரந்தம்‌ நாறும்‌ குவை இருங்‌ ௯ந்தல்‌ 
நல்‌ மனைக்‌ குறுந்தொடி மகளிர்‌ 
நல்‌ மலை நாடன்‌ காதல்‌ மகளே 
நநீ கவின்‌ இழந்த என்‌ தோள்‌ 

நாறு இருங்கதுப்பின்‌ எம்‌ காதலி 


நாறு இருங்கந்தல்‌ பொது மகளிர்‌ 


நிரந்து இலங்கு வெண்பல்‌ மடந்தை 


நுண்பல்‌ தித்தி மாஇஅயோள்‌ 


நுண்வலைப்‌ பரதவர்‌ மடமகள்‌ 
நெறி இருங்‌ கதுப்பும்‌ நீண்ட தோள்‌ 
நெறி தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ பெண்டிர்‌ 
நேர்‌ இறை முன்‌ கை ளை 
பணை எழில்‌ ௮ணை மென்தோள்‌ 
பல்‌ இதழ்‌ உண்கண்‌ மடந்தை 

பல்‌ இதழ்‌ மலர்‌ உண்கண்‌ 

பல்‌ இதழ்‌ மழைக்கண்‌ மாயோள்‌ 
பின்‌ ஈர்‌ ஓதி என்‌ தோழி 

புதல்வன்‌ ஈன்ற பூங்கண்‌ மடந்தை 
புறம்‌ தாழ்பு இருளிய பிறங்கு குரல்‌ 
புன்‌ புல நாடன்‌ மடமகள்‌ 

பெருமட மகளிர்‌ முன்கை 

பேர்‌ அமர்‌ மழைக்கண்‌ கொடிச்சி 


பேர்‌ எழில்‌ மலர்‌ உண்கண்‌ 


137 


- குறுந்‌.52:3 


- நற்‌.79:2 


நற்‌.44:12 


- நற்‌.196:7 
- நற்‌.250:8 


- ஜங்குறு.98:3 


குறுந்‌.52:4 


- நநீ.157:10 
- குறுந்‌.184:6 
- நநீ.387:1 


- கலித்‌.97:28 


அகநா.336:23 


- கலித்‌.1:9 


ஐங்குறு.351:4 


- கலித்‌.100:10 


ஜங்குறு.351:4 
நநீ.227:4 


நநீ.355:1 


- அகநா.126:20 
- ஐங்குறு.421:3 


- நற்‌.197:8 


ஐங்குநு.282:2 


- கலித்‌.58:2 


போது ஆர்‌ கூந்தல்‌ நம்‌ காதலி 
போது எழில்‌ மலர்‌ உண்கண்‌ 
மயிர்‌ வார்‌ முன்‌ கை வளை - 
மயில்‌ இயல்‌ செறி எயிற்று அரிவை 
மா இதழ்க்‌ குவளை உண்கண்‌ 
மாசு இல்‌ கற்பின்‌ மடவோள்‌ 

மாதர்‌ மெல்‌ இயல்‌ மடநல்லோள்‌ 
மாண்வரி அல்குல்‌ குறுமகள்‌ 

மாரி ஈர்ந்தளிர்‌ ௮ன்னமேனி 

முளவு மாவல்சி எயினர்‌ தங்கை 
மை ஈர்‌ ஓதி மா௮யோள்‌ 

மை எழில்‌ மலர்‌ உண்கண்‌ 
வணங்கு இறை நெடுமென்‌ தோள்‌ 
வணங்கு இறை வரிமுன்கை 
வணர்ந்து ஒலி கூந்தல்‌ மா௮யோள்‌ 


விழவு கொள்‌ மூதூர்‌ விறலி 


- அகநா.371:14 


- கலித்‌.27:17 


ஐங்குநு.21 8:2 


- குறுந்‌.2:4 

- குறுந்‌.339:5-6 
- நநீ.15:7 

- அகநா.392:7 
- குறுந்‌.101:5 
- அகநா.337:2 


- ஜஐங்குறு.364:1 


- குறுந்‌.199:5 
- கலித்‌.27:17 
- கலித்‌.58:1 
- கலித்‌.60:4 
- நற்‌.157:10 


- அகநா.352:5 


5.5.2 ஐந்து அடை 


அஞ்சிலோதிப்‌ பெருந்தோள்‌ குறுமகள்‌ 
அம்சில்‌ ஓதி ௮சைநடைக்‌ கொடிச்சி 

ஆடு அமை புரையும்‌ வனப்பின்‌ பணைத்தோள்‌ 
அமைத்தோள்‌ மாண்புடைக்‌ குறுமகள்‌ 
அரம்போழ்‌ ௮அவ்வளைக்‌ குறுமகள்‌ 

அரிநரைக்‌ கூந்தல்‌ செம்முது செவிலியர்‌ 


அரும்பிய சுணங்கின்‌ ௮ம்பகட்டு இளமுலை 


138 


குறுந்‌.280:3 
குறுந்‌.299:3 
குறுந்‌.131:1 
நநீ.352:10-11 
ஹஐங்குறு.185:3 
நநீ.110:6 


குறுந்‌.71:2 


29. 


30. 


இழை அணி அல்குல்‌ விழவு ஆடு மகளிர்‌ 
இரும்பல்‌ கூந்தல்‌ திருந்து இழை அரிவை - 
எறி வளி கமழும்‌ நெறிபடு கூந்தல்‌ 

ஏளர்‌ வேய்‌ புரை பணைத்தோள்‌ 

ஏந்து எழில்‌ மழைக்கண்‌ எம்‌ காதலி - 


ஒடூங்கீரோதி ஒண்ணுதற்‌ குறுமகள்‌ 


கடல்‌ கெழு கொண்கண்‌ காதல்‌ மடமகள்‌ 

கல்‌ கெழு கானவர்‌ நல்குறு மகளே - 
கல்கெழு குறவர்‌ காதல்‌ மடமகள்‌ 

கல்கெழு சிறு குடிக்‌ கானவன்‌ மகளே - 
கயல்‌ ஏர்‌ உண்கண்‌ குறுமகள்‌ 

குவளையொடு பொதிந்த குளவி நாறு நறு நுதல்‌ - 
குவளை இதழ்‌ மாமலர்‌ புரைய கண்‌ 

கோல்‌ அமை குறுந்தொடி குறுமகள்‌ 

சில்நிரை வால்‌ வளைக்‌ குறுமகள்‌ 

சிறை பனி உடைத்த சேயரி மழைக்கண்‌ 


சினை ண்‌ காந்தள்‌ நாறும்‌ நறுநுதல்‌ 


சுரும்பு இமிர்‌ பூங்கோதை அம்நல்லாய்‌ 

செறி தொடி முன்‌ கை நம்‌ காதலி - 
சேயரி பரந்த மாஇதழம்‌ மழைக்கண்‌ 

தடமென்‌ பணைத்தோள்‌ மடநல்லோள்‌ 

தண்டலை கமழும்‌ கூந்தல்‌ ஒண்தொடி மடந்தை - 


தழை அணிப்‌ பொலிந்த ஏந்து அல்குல்‌ 


139 


நநீ.138:9 
ஜங்குறு.23 1:2 
குறுந்‌.199:4 
அகநா.2:11 


அகநா.83:14 


குறுந்‌:70:1 
ஐங்குநு.195:2 
குறுந்‌.71:4 
நநீ.353:5 
அகநா.7:22 
நநீ.220:9 
குறுந்‌.59:3-4 
நந்‌.317:10 
குறுந்‌.267:5 
குறுந்‌.189:6 


குறுந்‌.86:1 


அகநா.338:7 
கலித்‌.64:12 
அகநா.225:16 
நந்‌.75:8 
நநீ.137:2 
அகநா.204:13-14 


அகநா.201:6-7 


31. 


32. 


33. 


34. 


39; 


36. 


31: 


38. 


30. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


தாது சேர்‌ நிகர்‌ மல்‌ கொய்யும்‌ ஆயம்‌ 


தீம்‌ கதிர்‌ மதி ஏய்க்கும்‌ திருமுகம்‌ 


தெரி இழைத்‌ தேன்‌ நாறு கதுப்பின்‌ கொடிச்சியர்‌ - 


தேனூர்‌ ௮ன்ன இவள்‌ தெரிவளை 
தொடி ௮ணி முன்கைத்‌ தொகுவிரல்‌ 
நலத்தகை எழில்‌ உண்கண்‌ நல்லார்‌ 
நல்‌எழில்‌ மழைக்கண்‌ நம்‌ காதலி 
நறும்பல்‌ கூந்தற்‌ குறுந்தொடி மடந்தை 


நுண்‌ அறல்‌ கடுக்கும்‌ நெறி இருங்‌ கதுப்பு 


நுண்‌ எழில்‌ மாமைச்‌ சுணங்கு ௮ணி ஆகம்‌ 
நெடும்பல்‌ கூந்தல்‌ குறுந்தொடி மகளிர்‌ 
நெருஞ்சி அனையஎன்‌ பெரும்‌ பணைத்தோள்‌ 
பசலை ஆர்ந்த நம்‌ குவளை அம்கண்‌ 

பல்‌ இதழ்‌ மென்‌ மலர்‌ உண்கண்‌ 

பல்‌ பூம்‌ பகைத்‌ தழை நுடங்கும்‌ அல்குல்‌ 
பீர்‌ அலர்‌ ௮ணி கொண்ட பிறை நுதல்‌ 
புலம்கமழ்‌ நாற்றத்து இரும்பல்‌ கூந்தல்‌ 
புறவு ௮ணி நாடன்‌ காதல்‌ மடமகள்‌ 
பின்னுவிடு கதுப்பின்‌ மின்‌ இழை மகளிர்‌ 
பெருமுது செல்வர்‌ ஒரு மட மகள்‌ 
பொலங்காசு நிரைத்த கோடு ஏந்து அல்குல்‌ 


பொறை நில்லா நோயோடு புல்லென்ற நுதல்‌ 


பொன்‌ செய்‌ புனை இழை கட்டிய மகளிர்‌ 


140 


குறுந்‌.31 1:6-7 
கலித்‌.15:16 
அகநா.58:5-6 
ஜங்குறு.54:3 
அகநா.287:1 
கலித்‌.67:6 
அகநா.291:24 
அகநா.36:11 
அகநா.35:16-17 
கலித்‌.4:17 
குறுந்‌.384:2 
குறுந்‌.315:4 


குறுந்‌.13:5 


அகநா.109:1 
நந்‌.8:2 
கலித்‌.124:8 
அகநா.291:23 
ஜங்குறு.424:1 
குறுந்‌.246:6 
குறுந்‌.337:7 
அகநா.269:15 
கலித்‌.3:4 


குறுந்‌.21:2 


மருங்கு மறைத்த திருந்து இழைப்‌ பணைத்தோள்‌ - நநற்.93:7 
மயில்‌ இயல்‌ செறி எயிற்று அரிவை கூந்தல்‌ குறுந்‌.2:3 
மலர்‌ஏர்‌ உண்கண்‌ எம்தோழி அகநா.320:6 
மலை உறை குநவன்‌ காதல்‌ மடமகள்‌ நநீ.201:1 
மனவுக்‌ கோப்பு ௮ன்ன நல்நெடூங்‌ கூந்தல்‌ குறுந்‌.23:2 
மாத்தளிர்‌ அன்ன அ௮ம்மாமேனி அகநா.206:7-8 
மாதர்‌ கொள்‌ மான்‌ நோக்கின்‌ மட நல்லாய்‌ கலித்‌.56:17 
முற்று இழை ஏள்‌ மடநல்லாய்‌ கலித்‌.111:8 
முறிபுரை எழில்நலத்து என்மகள்‌ அகநா.242:8 
வண்டு படூபு இருளிய தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ அகநா.131:3 
வளை அணி முன்கை நின்‌ இகுளை நந்‌.71:2 
விருந்து விருப்புறூஉம்‌ பெருந்தோள்‌ குறுமகள்‌ நந்‌.221:8 
வேங்கை வென்ற சுணங்கின்‌ தேம்பாய்‌ கூந்தல்‌ ஐங்குறு.324:4 
வை எயிற்று ஜது ௮கல்‌ அல்குல்‌ மகளிர்‌ நந்‌.200:9-10 
5.5.3 ஆறு அடை 

அம்மா மேனி ஆய்‌ இழை குறுமகள்‌ - ௮கநா.161:11 
அம்மா மேனி நிரை தொடிக்‌ குறுமகள்‌ - நற்‌.134:7 
அணி வனப்பு இழந்த தன்‌ ௮ணை 

மென்தோள்‌ - கலித்‌.124:11 
அரம்‌ போழ்‌ அவ்வளை செறிந்த முன்கை - அகநா.349:1 
அரம்‌ போழ்‌ ௮வ்வளைப்‌ பொலிந்த முன்கை - ௮கநா.6:2 
அல்கு படர்‌ உழந்த அரிமதர்‌ மழைக்கண்‌ - நற்‌.8:1 
அவிர்தொடி முன்கை ஆய்‌ இழை மகளிர்‌ - ௮கநா.75:11 


141 


21. 


22 


23. 


24. 


25. 


26. 


27: 


ஒடுங்கு ஈர்‌ ஓதி ஒண்‌ நுதற்‌ குறுமகள்‌ 


கடந்கோடு அறுத்த அரம்‌ போழ்‌ அ௮வ்வளை 


. கடிபதம்‌ கமழும்‌ கூந்தல்‌ மடமா அரிவை 
. கயல்‌ ஏர்‌ உண்கண்‌ கனங்குழை மகளிர்‌ 
. கழிபடர்‌ உழந்த வாள்நுதல்‌ குறுமகள்‌ 

. கார்‌ மலர்‌ கடுப்ப நாறும்‌ ஏர்‌ நுண்‌ ஓதி 
. குவளை நீர்‌ சூழ்‌ மாமலர்‌ அன்ன கண்‌ 


. சில்சுணங்கு ௮ணிந்த செறிந்து வீங்கு 


இளமுலை 


. சில்வளை சொரிந்த மெல்‌ இறை முன்‌ கை 
. சிறு குடி குறவன்‌ பெருந்தோள்‌ குறுமகள்‌ 
. செயிர்‌ தீர்‌ கொள்கை சில்மொழி துவர்வாய்‌ 


. செவ்விரல்‌ சிவந்த சேயரி மழைக்கண்‌ 


. செவ்வெரிந்‌ உறமும்‌ கொழுங்‌ கடை 


மழைக்கண்‌ 


தகரம்‌ நாறும்‌ தண்‌ நறுங்‌ கதுப்பின்‌ 


புதுமண மக௧௫௨ 
தடமென்‌ பணைத்தோள்‌ மடமொழி அரிவை 


தண்கமழ்‌ புதுமலர்‌ நாறும்‌ நறுநுதல்‌ 


- குறுந்‌.70:1 


- ஐங்குறு. 194: 


நற்‌.346:10-11 


- குறுந்‌.398:3 


- அகநா.234:16 


- அகநா.208:23-24 


- நற்‌.37:4-5 


- அகநா.302:13 


அகநா.19:15 


- குறுந்‌.95:3 


- அகநா.75:10 


- ஐங்குறு.52:2 


- அகநா.42:3 


- அகநா.141:13-14 


- அகநா.324:2 


- அகநா.238:18 


திருந்து இழை அல்குல்‌ பெருந்தோள்‌ குறுமகள்‌ - 


தொடி செறியாப்பு அமை அரி முன்கை 


நகைப்‌ பொலிந்து இலங்கும்‌ எயிறு 
கெழு துவர்வாய்‌ 


நின்று நீர்‌ உகக்‌ கலுழும்‌ நெடும்‌ பெருங்கண்‌ 


142 


நற்‌.366:3 


கலித்‌.54:3 


- அகநா.27:10 


- கலித்‌.124:16 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


30. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


நீடு இறை நெடுமென்‌ தோள்‌ நிரை வளை 
நீர்‌ அலைச்‌ சிவந்த பேர்‌ ௮மர்‌ மழைக்கண்‌ 
பசை கொல்‌ மெல்விரல்‌ பெருந்தோள்‌ புலைத்தி - 
பிறை வனப்பு உற்ற மாசு அறு திருநுதல்‌ 
பின்‌ இருங்‌ கூந்தல்‌ நல்நுதற்‌ குறமகள்‌ 


பெருந்தோள்‌ குறுமகள்‌ சிறு மெல்‌ ஆகம்‌ 


பெருந்தோள்‌ நுணுகிய நுசுப்பின்‌ திருந்து 
இழை அரிவை 


பிறை வனப்பு உற்ற மாசு அறு திருநுதல்‌ 


பொன்‌ அவிர்‌ சுணங்கொடூ செறிய வீங்கிய 


மென்முலை 
மதி ஏர்‌ உள்நுதல்‌ வயங்கு இழை ஒருத்தி 
மயிர்‌ வார்ந்த வரிமுன்கை மடநல்லாய்‌ 


மலர்ந்த பொய்கைப்‌ பூக்குற்று அழுங்க 
அயர்ந்த ஆயம்‌ 


மழலை இன்‌ சொல்‌ பயிந்நும்‌ நாணுடை 


அரிவை 
முகை ஏர்‌ இலங்கு எயிற்று இன்‌ நகை மகளிர்‌ 
முகை ஏர்‌ இலங்கு எயிற்று இன்‌ நகை மாதர்‌ 


முடி முதிர்‌ பரதவர்‌ மடமொழி குறுமகள்‌ 


முல்லைப்‌ பகை முகைத்‌ தாது நாறும்‌ நறு நுதல்‌- 


- கலித்‌.132:15 


- நற்‌.44:1 


அகநா.34:11 


- நற்‌.250:7 
- ஐங்குறு.285:1 


- குறுந்‌.280:3 


- அகநா.374:17-18 


- நற்‌.250:7 


- அகநா.279:4-5 
- அகநா.306:10 


- கலித்‌.56:25 


- நற்‌.115:1-2 


அகநா.34:17-18 
நநீ.108:7 
கலித்‌.139:28 
நநீ.207:9 


குறுந்‌.323:4-5 


முல்லை சான்ற கற்பின்‌ மெல்‌ இயற்‌ குறுமகள்‌ 


முற்று எழில்‌ கொண்ட சுணங்கு அணி பூண்‌ 
ஆகம்‌ 


மைர்‌ ஓதி வாள்நுதல்‌ குறுமகள்‌ 


143 


நற்‌.142:10-11 


கலித்‌.64:27 


அகநா.230:5 


48. 


49. 


50. 


51. 


52. 


23. 


11. 


12. 


வணங்கு இறைப்‌ பணைத்தோள்‌ எல்வளை 


மகளிர்‌ குறுந்‌.364:5 
வயங்கு ஒளி நிழற்பால்‌ ௮றலின்‌ நெறித்த 
கூந்தல்‌ அகநா .265:7-8 
வார்ந்து இலங்கு வை எயிற்றுச்‌ சின்மொழி 
அரிவை - குறுந்‌.14:1-2 
வாள்‌ அரம்‌ பொருத கோள்‌ நேர்‌ எல்வளை நற்‌.77:9 
வேய்‌ ஒழுக்கு அன்ன சாய்‌ இறைப்‌ 
பணைத்தோள்‌ அகநா.213:16 
வைஏர்‌ வால்‌எயிற்று ஒள்நுதல்‌ மகளிர்‌ அகநா.344:4 
5.5.4 ஏழு அடை 
அணி இழை உண்கண்‌ ஆய்‌இதம்க்‌ குறுமகள்‌ அகநா.172:16 


கண்‌ நிறை நீர்‌ கொடு சுரக்கும்‌ ஒண்‌ நுதல்‌ அரிவை 


கலி மயில்‌ கலாவத்தன்ன இவள்‌ ஒலி மென்‌ கூந்தல்‌ 


குட்டுவன்‌ மாந்தையன்ன எம்குழை விளங்கு ஆய்‌ நுதல்‌ - 


தடமென்‌ பணைத்‌ தோள்‌ மடம்‌ மிகு குறுமகள்‌ 
தண்‌ நறுங்‌ காந்தள்‌ முகைஆனா நாறும்‌ நறு நுதல்‌ 


தழை அணிப்‌ பொலிந்த கோடு ஏந்து அல்குல்‌ பழையர்‌ 


மகளிர்‌ - 


தாழ்‌ மென்‌ கூந்தல்‌ தடமென்‌ பணைத்‌ தோள்‌ மடந்தை 


துணைத்த கோதைப்‌ பணைப்‌ பெருந்தோள்‌ கடல்‌ ஆடு 
மகளிர்‌ 


. நாண்‌ கொள்‌ நுண்கோலின்‌ மீன்கொள்‌ பாண்மகள்‌ 


புறம்‌ தாம்‌ ௮ம்சில்‌ ஓதி அ௮சைஇயல்‌ கொடிச்சி 


புள்ளித்‌ தொய்யில்‌ பொறிபடு சுணங்கின்‌ ஒள்‌ இழை 
மகளிர்‌ 


144 


அகநா.50:13-14 
நநீ.265:8-9 
குறுந்‌.34:6-7 
நநீ.319:8 


குறுந்‌.259:2-3 


அகநா.201:6-7 


அகநா.21:4-5 


குறுந்‌.326:1-2 


அகநா.216:1 


குறுந்‌.214:2-3 


அகநா.239:8-9 


13. 


14. 


15. 


16. 


மனை மரத்து எல்லுநும்‌ மெளவல்‌ நாறும்‌ பல்‌ இருங்‌ 
கூந்தல்‌ 


முல்லைப்‌ பகை முகை தாது நாறும்‌ நறு நுதல்‌ 
அரிவை 5 


வண்டு படு வான்‌ போது கமழும்‌ அம்சில்‌ ஓதி - 
வை ஏர்‌ வால்‌ எயிற்று ஒள்‌ நுதற்‌ குறுமகள்‌ 
5.5.5 எட்டு அடை 
அணிகிளர்‌ சாந்தின்‌ ௮ம்பட்டு இமைப்ப கொடுங்குழை 
மகளிர்‌ 
அணை மருள்‌ இன்‌ துயில்‌ ௮ம்‌ பணைத்‌ தட 
மென்தோள்‌ 


இன்நகை இலங்கு எயிற்று தேமொழி துவர்ச்‌ செவ்வாய்‌ 


குவளைக்‌ குறுந்தாள்‌ நாள்‌ மலர்‌ நாறும்‌ நறு மென்‌ 
கூந்தல்‌ 


தாம்‌ இருங்‌ கூந்தல்‌ செறி தொடி முன்கை நம்‌ காதலி 


நரம்பு இசைத்தன்ன இன்தீம்‌ கிளவி நலம்‌ நல்கு ஒருத்தி - 


குறுந்‌.19:4-5 


குறுந்‌.323:4-5 
நநீ.105:9-10 


நற்‌.240:2 


அகநா.236:11-12 
கலித்‌.14:1 


கலித்‌.55:4 


குறுந்‌.270:6-8 
அகநா.225:15-16 


அகநா.109:2 -3 


நரை விராவுற்ந நறு மென்‌ கூந்தற்‌ செம்முது செவிலியர்‌ - அ௮கநா.254:1-2 
பாசடை சிவந்த பனி மலர்க்‌ குவளை உள்ளகம்‌ கமழும்‌ 
கூந்தல்‌ ஜங்குறு.225:3 
மாரி ஈர்ந்தளிர்‌ அன்ன மேனி பேர்‌௮மர்‌ மழைக்கண்‌ அகநா.337:2-3 
5.5.6 ஒன்பது அடை 
அகன்ற அல்குல்‌ ஜது அமை நுசுப்பின்‌ 
மீன்‌ எறி பரதவர்‌ மடமகள்‌ - நநீ.101:7-8 
ஆக வன முலை அரும்பிய சுணங்கின்‌ 
மாசு இல்‌ கற்பின்‌ புதல்வன்‌ தாயே - அகநா.6:12-13 
குவி முகை முருக்கின்‌ கூர்‌ நுனை வை எயிற்று 
நகை முக மகளிர்‌ - ௮கநா.317:4-5 


145 


சில்சுணங்கு அணிந்த பல்பூண்‌ மென்முலை 
நல்‌எழில்‌ ஆகம்‌ 


செவ்விரல்‌ சிவந்த சேயரி மழைக்கண்‌ 
செவ்வாய்க்‌ குறுமகள்‌ 


நரந்தம்‌ நாறும்‌ குவை இருங்‌ கூந்தல்‌ 
நிரந்து இலங்கு வெண்பல்‌ மடந்தை 


நாணொடு மிடைந்த கந்பின்‌ வாள்‌ நுதல்‌ 
அம்தீம்‌ கிளவிக்‌ குறுமகள்‌ 


மண மெளவல்‌ முகை அன்ன மா வீழ்‌ வார்‌ நிரை 
வெண்பல்‌ 


5.5.7 பத்து அடை 


அம்‌ பணை மென்‌ தோள்‌ ஆய்‌ இதழ்‌ மழைக்கண்‌ 


ஓல்கு இயற்‌ கொடிச்சி 


அம்‌ பணை மென்‌ தோள்‌ ஆய்‌ இழை மழைக்கண்‌ 


ஓல்கு இயற்‌ கொடிச்சி 


அரிமதர்‌ மழைக்கண்‌ ௮மைப்புரை பணைத்தோள்‌ 


அணங்கு சால்‌ அரிவை 


தண்ணிய கமழும்‌ தாழ்‌ இருங்கூந்தல்‌ 


தடமென்‌ பணைத்தோள்‌ மடநல்லோள்‌ 


நாறு ஐங்‌ கூந்தல்‌ கொம்மை வரி முலை 


நிரை இதழ்‌ உண்கண்‌ மகளிர்‌ 


நுண்கோல்‌ எல்வளை தெளிர்க்கும்‌ முன்கை 


மெல்‌ இறைப்‌ பணைத்தோள்‌ 


பெய்த புலத்துப்‌ பூத்த முல்லைப்‌ 
பசுமுகைத்‌ தாது நாறு நறுநுதல்‌ அரிவை 


146 


- அகநா.343:2-3 


- ஐங்குநு.52:2-3 


- குறுந்‌.52:3-4 


- அகநா.9:24-25 


- கலித்‌.14:3 


- அகநா.132:6-7 


- அகநா.132:6-7 


- அகநா. 114:14-15 


- நற்‌.137:1-2 


- அகநா.65:18-19 


- அகநா.257:10-11 


- குறுந்‌.323:4-6 


10. 


மயிநீ கண்‌ ௮ன்ன மாண்‌ முடிப்‌ பாவை 


நுண்வலைப்‌ பரதவர்‌ மடமகள்‌ 


மாரி ஈங்கை மாத்தளிர்‌ ௮ன்ன 


அம்மா மேனி ஆய்‌இழை மகளிர்‌ 


5.5.8 பதினொன்று அடை 


அமிழ்து பொதி செந்நா அஞ்ச வந்த வார்ந்து 
இலங்கு வை எயிற்றுச்‌ சின்மொழி அரிவை 


ஜய அரும்பிய சுணங்கின்‌ வைஎயிற்று 
மைர்‌ ஓதி வாள்நுதல்‌ குறுமகள்‌ 


கவிர்‌ இதழ்‌ அன்ன காண்பு இன்‌ செவ்வாய்‌ 
அம்‌ தீம்‌ கிளவி ஆய்‌ இழை மடந்தை 


சிமையக்‌ குரல்‌ சாந்து அருந்தி இருளி 
இமையக்‌ கானம்‌ நாறும்‌ கூந்தல்‌ 


நல்நுதல்‌ அரிவை 


நெய்தல்‌ உண்கண்‌ நேர்‌ இறைப்பணைத்தோள்‌ 


பொய்தல்‌ ஆடிய பொய்யா மகளிர்‌ 


புலம்கமழ்‌ நாற்றத்து இரும்பல்‌ கூந்தல்‌ 
நல்‌எழில்‌ மழைக்கண்‌ நம்காதலி 


பிறை வனப்பு உற்ற மாசு அறு திரு நுதல்‌ 
நாறு இருங்‌ கதுப்பின்‌ எம்‌ காதலி 


மருங்கு மறைத்த திருந்து இழைப்‌ பணைத்தோள்‌ 
நல்கூர்‌ நுசுப்பின்‌ மெல்‌ இயல்‌ குறுமகள்‌ 


மாரி ஈங்கை மாத்தளிர்‌ ௮ன்ன 


அம்மா மேனி ஆய்‌ இழை மகளிர்‌ 


மை இருங்‌ கானம்‌ நாறும்‌ நறு நுதல்‌ 
பல்‌ இருங்‌ கூந்தல்‌ மெல்‌ இயல்‌ மடந்தை 


147 


- குறுந்‌.184:5-6 


- அகநா.206:7-8 


- குறுந்‌.14:1-2 


- அகநா.230:4-5 


அகநா.3:15-16 


- அகநா.399:1-3 


- ஐங்குறு.181:1-2 


- அகநா.291:23-24 


- நற்‌.250:7-8 


- நற்‌.93:7-8 


- அகநா.206:7-8 


- அகநா.43:10-11 


5.5.9 பனிரெண்டு அடை 


அரும்பின்‌ ஆய்‌ மலர்‌ விரைஇ நெய்தல்‌ 
நெடூுந்தொடை வேயந்த நீர்வார்‌ கூந்தல்‌ 
ஓரை மகளிர்‌ - குறுந்‌.401:1-3 


ஜது அமை நுசுப்பின்‌ 
பல்காசு நிரைத்த கோடூஏந்து அல்குல்‌ 
மெல்‌ இயல்‌ குறுமகள்‌ - அகநா.75:18-20 


எயிறு ஒழுகிய அவ்வாய்‌ மாண்நகைச்‌ 
செயிர்தீர்‌ கொள்கை நம்‌உயிர்‌ வெங்காதலி - நநீ.269:4-5 


நீரினும்‌ இனிய ஆகி கூர்‌ எயிற்று 
அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்வாய்‌ 
ஒண்‌ தொடி குறுமகள்‌ - அகநா.335:24-26 


புயல்‌ என ஒலி வரும்‌ தாழ்‌ இருங்‌ கந்தல்‌ 
செறி தொடி முன்கை நம்‌ காதலி - ௮கநா.225:15-16 


வால்‌ எயிறு ஊறிய வசைதஜில்‌ தீம்‌ நீர்க்‌ 
கோல்‌ அமை குறுந்‌ தொடி குறுமகள்‌ - ௮அகநா.267:4-5 


5.5.10 பதிமூன்று அடை 


குருதியோடு பறித்த செங்கோல்‌ வாளி 

மாறு கொண்டன்ன உண்கண்‌ 

நாறு இருங்‌ கூந்தல்‌ கொடிச்சி - குறுந்‌.272:6-8 
சுரும்பு உண ஓலி வரும்‌ இரும்‌ பல்‌ கந்தல்‌ 

அம்மா மேனி ஆய்‌ இழை குறுமகள்‌ - அகநா.161:10-11 


செயிர்தீர்‌ கொள்கை சில்‌ மொழி துவர்வாய்‌ 
அவிர்‌ தொடி முன்கை ஆய்‌ இழை மகளிர்‌ - அகநா.75:9-11 


நன்முகை அதிரல்‌ போதொடு குவளைத்‌ 


தண்நறுங்‌ கமழ்‌ தொடை வேய்ந்த நின்‌ 
மண்‌ ஆர்‌ கூந்தல்‌ - அகநா.223:14-16 


148 


5.6 தொடரடை 


பதிமூன்றிற்கு மேற்பட்ட அடைத்தொடர்கள்‌ வரக்கூடிய பெயர்கள்‌ 
தொடரடையில்‌ விளக்கப்படுகின்றது. 
1. அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்வாய்‌ கமம்‌ அகில்‌ 


ஆரம்‌ நாறும்‌ அறல்‌ போல்‌ கூந்தல்‌ 
பேர்‌ அமர்‌ மழைக்கண்‌ கொடிச்சி - குறுந்‌.286:1-3 


2. அரும்பிய சுணங்கின்‌ அ௮ம்பகட்டு இள முலை 
பெருந்தோள்‌ நுணுகிய நுசுப்பின்‌ 
கல்கெழு கானவர்‌ நல்குறு மகளே - குறுந்‌.71:2-4 


3. உறுகழி மருங்கின்‌ ஓதமொடு மலர்ந்த 
சிறுதரு நெய்தற்‌ கண்போல்‌ மாமலர்ப்‌ 
பெருந்தண்‌ மாத்தழை இருந்த அல்குல்‌ 
ஜய அரும்பிய சுணங்கின்‌ வை எயிற்று 
மைர்‌ ஓதி வாள்‌ நுதல்‌ குறுமகள்‌ - அகநா.230:1-5 


4. மாரி ஈங்கை மாத்தளிர்‌ அன்ன 
அம்மாமேனி ஐது அமை நுசுப்பின்‌ 
பல்காசு நிரைத்த கோடூஏந்து அல்குல்‌ 
மெல்‌ இயல்‌ குறுமகள்‌ - ௮அகநா.75:17-20 
தொகுப்புரை 
மகளிர்‌ பெயர்கள்‌ ௮டைத்தொடர்‌ - ஆய்வு என்னும்‌ ஐந்தாம்‌ இயலில்‌, 

& அடைத்தொடரில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ கூந்தல்‌, கண்‌, நுதல்‌, எயிறு, தோள்‌, 
நுசுப்பு, முலை, அல்குல்‌ ஆகிய உறுப்புக்களைக்‌ கொண்டு அமைந்துள்ளன. 

& அறன்‌ இல்‌ யாய்‌ என்னும்‌ அடை தலைவன்‌ தலைவி கள வாழ்க்கைக்கும்‌ 
தலைவிக்கும்‌ தலைவியின்‌ அன்னைக்கும்‌ இடையிலான உளவியல்‌ 
போராட்டத்தை வெளிப்படுத்தும்‌. 

*& அரியல்‌ பெண்டிர்‌ - கள்விற்கும்‌ பெண்டிரைக்‌ குறிக்கும்‌. 


*& அண்டர்‌ மகளிர்‌ என்னும்‌ அடை ஆயர்‌ மகளிரையும்‌ தெய்வமகளிரையும்‌ சுட்டும்‌. 


149 


4 கையறு பெண்டிர்‌, ஆள்‌ இல்பெண்டிர்‌ ஆகிய அடைகள்‌ கணவனை இழந்த 
பெண்களைக்‌ குறிக்கும்‌. 

& காளையை ஈன்ற தாய்‌ - வநிலைக்கால சமுதாயத்தைச்‌ சொல்லுகின்றது. 

& முனிவு இல்‌ பரத்தை என்பது தலைவனிடம்‌ சினம்‌ கொள்ளாமல்‌ இருக்கும்‌ 
பரத்தையைச்‌ சுட்டும்‌ அடை ஆகும்‌. 

& தண்டலை கமழும்‌ கூந்தல்‌ தலைவன்‌ கூற்றில்‌ அமைந்த அடை ஆகும்‌. 

* மழுகுகண்‌, மழைக்கண்‌ ஆகியவை தலைவனை விட்டூப்‌ பிரிந்த தலைவி 
நிலையைக்‌ குறிப்பால்‌ உணர்த்தும்‌ ௮டைகளாகும்‌. 

& தொய்யில்‌ சூழ்‌ இளமுலை, தொய்யில்‌ பொறித்த வனமுலை என்பன மகளிர்‌ 
புனைவு நாட்டத்தைக்‌ காட்டுகின்றது. 

& தொடர்‌ அடைகளுள்‌ பயின்று வரும்‌ உவமைகள்‌ அழகியல்‌ தன்மையோடு 
தலைவியை மையப்புள்ளியாகக்‌ கொண்ட அகப்பொருள்‌ இலக்கியக்‌ கூறுகளை 


அடையாளம்‌ காட்டும்‌. 


150 


இணைப்பு-1 


மகளிர்‌ பெயர்கள்‌ 


ஓரடை 


ஈரடை 


மூவடை 


ஓரடை 
ஈரடை 


ஈரடை 
மூவடை 


ஓரடை 
மூவடை 


தத்‌ ம்‌ உ நவ தத்‌ [3௦ டத்‌ [து 


> 


= 
= 


NW 


— |_| — 
ப்ரி அத னு 


> 


— | — 
ol~ 


= 


1S 
> 


Nw 
— 


ND 
b> 


Nw 
w 


SS 
P| 


SS 
Ce 


SS 
2 


ND 
1 


1S) 
a 


மடந்தை 


D 
> 


மடவோள்‌ 


UD 
© 


மனைவி 


w 
— 


மனையோள்‌ 


Ud 
Is 


மாதர்‌ 


w 
w 


யாயே 


& 


2S 
| 


விறலி 


151 


இணைப்பு-2 


உறுப்புப்‌ பெயர்கள்‌ 


சொல்‌ 


ஓரடை 


ஈரடை 


மூவடை 


ஓரடை 
ஈரடை 


ஈரடை 
மூவடை 


ஓரடை 
மூவடை 


ஓரடை 
ஈரடை 
மூவடை 


அல்குல்‌ 


ஆகம்‌ 


ஐம்பால்‌ 


டது, ௮ ௮ 3 வ அ 


உ னல்‌ அல்‌ ௮ ல 


வாய்‌ 


விரல்‌ 


152 


இணைப்பு-3 


அணிகலன்‌ பெயர்கள்‌ 


ஓரடை 
சொல்‌ ஓரடை | ஈரடை | மூவடை || - 182 ட ஈரடை 
ஈரடை | மூவடை | மூவடை 
மூவடை 

இழை V 
குழை v 
சிலம்பு Vv 
தொடி Vv 
வளை v 


153 


இயல்‌ - ஆறு 
மகளிர்‌ பெயர்கள்‌ - மொழியாய்வு 


6. முன்னுரை 
மகளிர்‌ பெயர்கள்‌ - மொழியாய்வு என்னும்‌ இவ்வியலில்‌ எட்டூுத்தொகையில்‌ 
உள்ள அகஇலக்கியங்களான ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, 
கலித்தொகை ஆகிய இலக்கியங்களில்‌ பயின்று வரும்‌ மகளிர்‌ தொடர்பான 
பெயர்களும்‌ அடைத்‌ தொடர்களும்‌ ஆராயப்படுகின்றன. 
6.1 சொல்‌ 
ஓர்‌ எழுத்துத்‌ தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள்‌ 
இணைந்து நின்றோ பொருளை உணர்த்துமாயின்‌ அது சொல்‌ எனப்படும்‌. 
தொல்காப்பியர்‌ எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்தனவே எனச்‌ சொல்லுக்குரிய 
பொருளை வரையறை செய்கிறார்‌. நன்னூலார்‌ சொல்லுக்குரிய விளக்கத்தை எழுத்தே 
தனித்தும்‌ தொடர்ந்தும்‌ பொருள்தரின்‌ பதமாம்‌ எனப்‌ பதவியலிலும்‌ 
ஒருமொழி தொடர்மொழி பொதுமொழி யென்றா 
இருதிணை ஐம்பால்‌ பொருளையும்‌ தன்னையும்‌ 


முவகை இடத்தும்‌ வடிக்கொடு செய்யுளின்‌ 
வெளிப்படை குறிப்பின்‌ வீரிப்பது சொல்லே (ன்‌.258) 


எனச்‌ சொல்லதிகாரத்தின்‌ பெயரியலிலும்‌ கூறுகிறார்‌. சேனாவரையர்‌ சொல்லினை 
விளக்குமிடத்து சொல்லாவது எழுத்தொட௫ ஒருபுடையான்‌ ஒற்றுமையுடைத்தாய்ப்‌ 
பொருள்‌ குறித்து வருவது என வரையறை செய்கிறார்‌. 
6.2 பொதுப்பெயர்‌ 

சங்க இலக்கியங்களில்‌ பெண்களின்‌ பொதுப்பெயர்கள்‌ தனியொரு பெண்ணைக்‌ 
குறிப்பதாகவும்‌ குழுவான பெண்களைக்‌ குறிப்பதாகவும்‌ இடம்பெறுகின்றன. இவற்றிலும்‌ 
தனியொரு பெண்ணைக்‌ குறிக்குமிடத்து, கிழத்தி, தோழி, தாய்‌ போன்று பிற மகளிர்‌ 


பெயர்கள்‌ குறிக்கப்படூுகின்றன. குழுவாக அமையுமிடத்து விளையாடும்‌ மகளிர்‌ 


154 


ஓரிடத்தில்‌ வாழும்‌ மகளிர்‌ ஒரே சூழ்நிலையில்‌ இருக்கும்‌ மகளிர்‌ என்று 


வகையில்‌ பெயர்ச்‌ சொற்கள்‌ அமைகின்றன. 


காட்டுகள்‌ 


அரிவை 
அன்னாய்‌ 
அன்னிமிஞிலி 
அன்னை 
ஆதிமந்தி 
ஆயம்‌ 
இகுளை 
உறுவி 
உறைவி 
எயிற்றி 
ஹஜயள்‌ 
ஐயை 
ஒருத்தி 
கள்வி 
காதலி 
காரிகை 
கிழத்தி 
கொடிச்சி 
செவிலி 


தங்கை 


ஜங்குறு.42:2 
கலித்‌.51:11 
அகநா.196:12 
நந்‌.4:5 

அகநா .45:14 
குநுந்‌.144:3 
அகநா .8:5 
நந்‌.193:9 
குறுந்‌.192:2 
ஜங்குறு.364:2 
நநீ.2:7 

அகநா .6:3 
அகநா.239:15 
குறுந்‌.312:1 
ஜங்குறு.88:4 
கலித்‌.27:11 
அகநா.275:4 
ஜங்குறு.258:2 
அகநா.26:18 


ஜங்குறு.363:2 


155 


பல்வேறு 


தகுவி 
தாய்‌ 
திருமாவுண்ணி 
துணை 
தையல்‌ 
தோழி 
நல்லவர்‌ 
நல்லார்‌ 
நுவ்வை 
பரத்தை 
பிறர்‌ 
பிறள்‌ 
புதுவோர்‌ 
புலைத்தி 
பெண்‌ 
பெண்டிர்‌ 
பெண்டு 
மக௧௫உ௨ 
மகள்‌ 
மகளிர்‌ 
மடந்தை 
மருதி 


மனைவி 


குறுந்‌.364:3 
ஜங்குறு.402:1 
நநீ.216:9 
ஜங்குறு.410:2 
அகநா .205:3 
குறுந்‌.5:1 
கலித்‌.101:12 
கலித்‌.47:4 
நந்‌.172:4 
அகநா .256:12 
ஜங்குறு.63:4 
கலித்‌.9:6 
ஐங்குறு.17:3 
அகநா .34:11 
அகநா .206:2 
கலித்‌.40:24 
நற்‌.74:11 
அகநா .301:12 
கலித்‌.50:14 
குறுந்‌.21:2 
நநீ.40:9 
அகநா.222:12 


நற.121:11 


156 


யாய்‌ 


விறலி 


குறுந்‌.9:1 


அகநா.82:10 


6.2.1 ஒரு பெயர்‌ பல்வேறு விகுதி 


ஒரு 


பெயர்‌ 


பல்வேறு 


விகுதிகளைக்‌ 


கொண்ட சொற்கள்‌ 


அகஇலக்கியங்களில்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. அவையாவன: 


அவள்‌ 


அன்னை 


ஆயம்‌ 


இவள்‌ 


அவட்கு 
அவளும்‌ 
அவளே 
அவளை 
அன்னைக்கு 
அன்னையர்‌ 
அன்னையும்‌ 
அன்னையோ 
யத்தார்‌ 
யத்தாரோடு 


யத்தோர்‌ 


யமும்‌ 


யமொடூ 


ஆ 
ஆ 
ஆ 
ஆயத்தோர்க்கே 
ஆ 
ஆ 
ஆ 


யமோடூ 
இவட்கு 
இவட்கே 


இவளின்‌ 


157 


- கலி.82:22 


- நற்‌.184:1 


- நற்‌.198:9 


- குறுந்‌.70:3 


- குறுந்‌.361:1 


- அகநா.393:8 


- அகநா .68:9 
- கலித்‌.61:18 
- கலித்‌.76:16 
- குறுந்‌.351:7 
- நந்‌.12:8 

- ஐங்குறு.384:1 
- ஐங்குறு.83:3 
- நற்‌.68:1 

- நநீ்‌.44:1 

- கலித்‌.9:19 

- நநீ.326:5 


- நற்‌.262:8 


சங்க 


ஒருத்தி 


எயிந்றள்‌ 


கண்ணள்‌ 


தாய்‌ 


கண்ணே 
கொடிச்சியர்‌ 
கொடிச்சியேம்‌ 
கூந்தலாய்‌ 
கூந்தலார்‌ 
கூந்தலாள்‌ 
தாய்க்கே 


தாயர்‌ 


158 


- நறீ.270:6 

- கலித்‌.46:27 

- ஐநங்குறு.234:3 
- கலித்‌.50:11 

- நநீ.239:9 

- நந.37:4 

- அகநா .46:9 

- அகநா.66:7 

- கலித்‌.20:11 

- ஐங்குறு.241:4 
- நநீ.9:9 

- அகநா.33:15 
- கலித்‌.121:10 
- கலித்‌.74:14 

- கலித்‌.96:5 

- ஐங்குறு.80:4 
- அகநா.58:5 

- நநீ.276:4 

- கலித்‌.66:6 

- கலி.95:2 

- கலித்‌.140:33 
- ஐங்குறு.399:5 


- ஐநங்குறு.380:11 


தோளள்‌ 


நல்லள்‌ 


நுதலள்‌ 


a 
| 
E 
(cD) 


தாயை 


தையலாய்‌ 


தோள 


தோள 


ாய்‌ 


ாள்‌ 


தோளும்‌ 


தோளே 


தோளோய்‌ 


தோளோள்‌ 


நல்லாய்‌ 
நல்லார்‌ 
நல்லாள்‌ 
நல்லோள்‌ 
நுதலாய்‌ 
நுதலாள்‌ 
நுதலும்‌ 


நுதலே 


159 


- நற்‌.310:7 

- அகநா.165:7 
- நற.324:1 

- அகநா.16:13 
- கலித்‌.43:7 

- கலித்‌.147:70 
- அகநா.15:9 
- அகநா.48:5 
- கலித்‌.57:23 
- அகநா.107:22 
- அகநா.390:10 
- கலித்‌.138:19 
- நநீ.166:4 

- நந. 133:1 

- குறுந்‌.204:5 
- ஐங்குறு.99:4 
- கலித்‌.60:15 
- கலித்‌.67:14 
- கலித்‌.104:22 
- குறுந்‌.14:5 

- கலித்‌. 67:19 
- கலித்‌.13:14 
- நற்‌.133:3 


- நற்‌.197:1 


பெண்டிர்‌ 


மகளிர்‌ 


மெல்லியல்‌ 


பெண்டிரும்‌ 
பெண்டிரேம்‌ 
பெண்டிரொடு 
மகளிர்க்கு 
மகளிரின்‌ 
மகளிரும்‌ 
மகளிரேம்‌ 
மகளிரை 
மகளிரொடு 
மெல்லியலோய்‌ 
மெல்லியலோள்‌ 
மேனியாள்‌ 
மேனியோள்‌ 
யாயும்‌ 


யாயே 


- நநீ.223:9 

- குறுந்‌.181:7 
- அகநா.118:3 
- அகநா.65:19 
- நறீ.302:1 

- நந்‌.398:5 

- நநீ.276:4 

- கலி.68:9 

- நநீ.330:9 

- குறுந்‌.368:1 
- ஐங்குறு.308:1 
- கலித்‌.117:2 
- கலித்‌.121:11 
- குறுந்‌.40:1 


- ஐங்குறு.253:4 


இச்சொற்களில்‌ கு, உம்‌, ஏ, ஐ. அர்‌, ஓ, ஆர்‌, ஒடு, ஓடு, ஓர்‌, இன்‌, உடைய, 


ஆய்‌, ஓய்‌, ஒள்‌, ஆள்‌, ஏம்‌, மார்‌ போன்ற விகுதிகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
6.2.2 ஒரு பெயர்‌ பல சொல்‌ 


சங்க அகஇலக்கியங்களான ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நந்றிணை, 


அகநானூறு, கலித்தொகை ஆகியவற்றில்‌ ஒரு பெயரைக்‌ குறிக்கும்‌ பல சொற்கள்‌ 


இடம்‌ பெறுகின்றன. 


160 


காட்டுகள்‌ 


தோழி 


பரத்தை 


கேள்‌ 


அணங்கு 


ஆயம்‌ 
இகுளை 
துணையோர்‌ 
ஏதில்மாக்கள்‌ 
கொண்டி 
தகுவி 
நல்லவர்‌ 
நல்லார்‌ 


நல்லோர்‌ 


நநியோள்‌ 
புதுவோர்‌ 
பெண்டு 
காதலி 
தலைவி 
அச்சம்‌ 
அழகு 
இளமை 
நோய்‌ 
தெய்வம்‌ 
பெண்‌ 


பேய்‌ 


வருத்தம்‌ 


161 


- அகநா.7:3 

- ஐங்குறு.467:2 
- ஐங்குறு.50:1 
- குறுந்‌.89:2 

- நந்‌.174:9 

- அகநா.196:13 
- கலித்‌.73:16 

- கலித்‌.67:4 

- குறுந்‌.7:2 

- ஐநங்குறு.240:3 
- ஐநங்குறு.17:3 
- அகநா.63:14 
- ஐங்குறு.121:1 
- ஐநங்குறு.128:1 
- நநீ.37:9 

- அகநா.295:22 
- குறுந்‌.308:2 

- அகநா.98:10 
- நநீ.47:8 

- கலித்‌.37:9 

- குறுந்‌.319:6 


- ஐநங்குறு.58:3 


6.2.3 ஒரு பெயர்‌ பல பொருள்‌ 


ஒரு பெயர்‌ பல பொருளைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ சங்க அகஇலக்கியங்களில்‌ 


பயின்று வந்துள்ளது. அவை, பின்வருமாநு: 


காட்டுகள்‌ 
உ குரல்‌ - ஓசை - நந.78:11 
௯ந்தல்‌ - கலித்‌.88:1 
தினைக்கதிர்‌ - குறுந்‌.105:2 
பூங்கொத்து - நற்‌.200:2 
உ சிலம்பு - அணிகலன்‌ - நநீ.363.10 
மலை - ஜங்குறு.211:2 
உ பாவை - ஆடிப்பாவை - குறுந்‌.8:5 
ஓவியம்‌ - நநீ.252:7 
கண்பாவை - ஐங்குறு.221:1 
கொல்லிப்பாவை - நந்‌.192:9 
பெண்‌ - நநீ.182:3 
பொம்மை - நநீ.179:2 
மணல்‌ விளையாட்டு - ஜங்குறு.124:2 
உ பெண்டு - தலைவி - ஐங்குறு.83:4 
பரத்தை - ஐங்குறு.57:4 
உ யாய்‌ - அன்னை - கலித்‌.61:8 
செவிலி - நறீ.359:5 
தலைவி - குறுந்‌.321:8 
தாய்‌ - அகநா.18:17 


162 


6.3 சிறப்புப்‌ பெயர்‌ 

ஒரு குறிப்பிட்ட மனிதன்‌ அல்லது இடம்‌ அல்லது பொருளைக்‌ குறிக்கும்‌ 
பெயர்கள்‌ சிறப்புப்‌ பெயர்‌ ஆகும்‌. இவ்வாய்வில்‌ தெய்வம்‌, வரலாற்றைக்‌ குறிக்கும்‌ 
சிறப்புப்‌ பெயர்கள்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. அவையாவன: 
6.3.1 தெய்வம்‌ 


பெண்‌ தெய்வங்களின்‌ பெயர்களும்‌ தெய்வத்தன்ளமை வாய்ந்த பெண்களின்‌ 


பெயர்களும்‌ இடம்‌ பெறுகின்றன. 


காட்டுகள்‌ 

உ அந்தர மகளிர்‌ ஐங்குறு.76:4 
உ அரமகளிர்‌ கலித்‌.40:23 
உ உண்துறை அணங்கு ஐங்குநு.28:1 
உ கடல்‌ கெழு செல்வி அகநா.370:12 
உ கானமர்‌ செல்வி அகநா.345:14 
உ கொல்லித்‌ தெய்வம்‌ குறுந்‌.201:5 
உ கொற்றவை கலித்‌.89:8 

உ சூர்மகள்‌ நநீ.34:4 

உ சூர்மகளிர்‌ நநீ.34:4 

உ சூரர மகளிர்‌ அகநா.32:7 
உ சூலி குறுந்‌.218:1 
உ வள்ளி நநீ.82:4 

உ வரை உறை தெய்வம்‌ கலித்‌.39:27 
உ வரையர மகளிர்‌ ஐங்குறு.191:4 
உ வானர மகளிர்‌ நநீ.356:4 

உ விறல்கெழுசூலி குறுந்‌.218:1 


163 


6.3.2 வரலாறு 


பெண்களின்‌ பெயர்களில்‌ பல வரலாற்றுச்‌ செய்திகளும்‌ குறிக்கப்படூுகின்றன. 
1. அன்னிமிலஞிலி 


அன்னி மிஞிலியின்‌ தந்தையின்‌ கண்களைப்‌ பிடூங்கிக் கொடுஞ்செயல்‌ 
புரிந்தனர்‌. இச்செயலைப்‌ பொறுக்கமாட்டாத மிஞிலி கலத்தினும்‌ உண்ணேன்‌. தூய 
ஆடையை உடுத்தேன்‌ என வஞ்சினம்‌ கூறித்‌ தவக்கோலம்‌ பூண்டாள்‌. இச்செய்தியைக்‌ 
குறும்பியன்‌, திதியன்‌ ஆகியோர்க்கு எடுத்துக்கூறி அவர்‌ உதவியால்‌ கோசரைக்‌ 
கொல்வித்துத்‌ தன்சினம்‌ மாறி மகிழ்ச்சி கொண்டாள்‌ என்பது வரலாறாகும்‌. 
2. ஆதிமந்தி 

ஆதிமந்தி மன்னன்‌ கரிகால்‌ வளவன்‌ மகள்‌ ஆவாள்‌. இவள்‌ நீர்விழாவின்‌ 
பொழுது கழாஅர்‌ என்னும்‌ ஊரைச்‌ சார்ந்த காவிரித்துறையில்‌ தன்‌ கணவனாகிய 
அத்தியுடன்‌ நீராடூகையில்‌ காவிரிப்‌ பெண்ணாள்‌ தன்‌ திரைக்‌ கையால்‌ அவனை 
வெளவிக்‌ கொண்டு கடலிற்‌ கொண்டுபோய்‌ ஒளித்துக்‌ கொள்ள அவனை காணாது 
தவித்தாள்‌. இவளது கற்பின்‌ பெருமையால்‌ கடல்‌ அவனைக்‌ கரைக்கு அருகில்‌ 
சேர்த்தது என்பது வரலாறு. 
3. மருதி 

ஆதிமந்தி என்பவளுடைய கணவனாகிய ஆட்டனத்தி என்பவனைக்‌ காவிரிப்‌ 
பெண்ணாள்‌ கவர்ந்துசென்றபோது மருதி என்பவள்‌ கடலிற்‌ சென்று ஆதிமந்திக்கு 
அவள்‌ கணவனைச்‌ சுட்டிக்‌ காட்டி, பின்னர்‌ உயிர்‌ துறந்தாள்‌ என்பது வரலாறு. 
6.3.3 நிலம்‌ *+ பெயர்‌ 


நிலம்‌ சார்ந்து மகளிர்‌ பெயர்கள்‌ குறிக்கப்படுகின்றன. 


காட்டுகள்‌ 
உ ஆயமகள்‌ - கலித்‌.101:38 
உ எயினர்‌ தங்கை - ஐங்குறு.363:2 


164 


கல்கெழு கானவர்‌ 


நல்குறுமகள்‌ குறுந்‌.71:4 
கான்கெழு நாடன்‌ மகளே - ஐங்குறு.430:3 
கானக்‌ குறவர்‌ மடமகள்‌ நநீ.102:8 
கானவர்தங்கை அகநா.132 
குறமகள்‌ அகநா.52:3 
குறவர்‌ மகளிர்‌ குறுந்‌.208:3 
குன்றக்‌ குறவன்‌ காதல்‌ 
மட மகள்‌ ஜங்குறு.260:1 
சிறுகுடிக்குறவன்‌ 
பெருந்தோள்‌ குறமகள்‌ குறுந்‌.95:3 
நுண்வலைப்‌ பரதவர்‌ 
மடமகள்‌ குறுந்‌.208:3 
பரதவர்‌ மடமொழிக்‌ 
குறுமகள்‌ நந்‌.207:9 
பாண்மகள்‌ ஜங்குறு.47:1 
மலை உறை குறவன்‌ 
காதல்‌ மடமகள்‌ நநீ.201:1 
மீன்‌எறிபரதவர்‌ மடமகள்‌ நநீ.101:8 
வயவர்‌ மகளிர்‌ நநீ.276:3 
6.3.4 தொழில்‌ * பெயர்‌ 
காட்டுகள்‌ 
உ அகவன்‌ மகளே குறுந்‌.23:1 
உ அரியற்‌ பெண்டிர்‌ அகநா.157:1 
உ ஆடுகள மகள்‌ குறுந்‌.31:4 


165 


உ ஆடு மகள்‌ 
உ ஆயர்‌ மகளிர்‌ 


உ சிறு தொழு மகளிர்‌ 


உ தண்டலை உழவர்‌ 
தனிமடமகளே 


உ வறன்‌ இல்‌ புலைத்தி 
அணி + பெயர்‌ 


மகளிர்‌ அணியும்‌ 


பெயர்கள்‌ உள்ளன அவை: 


6.4.1 இழை + பெயர்‌ 


காட்டுகள்‌ 
உ ஆய்‌ இழை மகளிர்‌ 
உ ஆய்‌ இழை மடந்தை 
உ இழை அணி மடந்தை 
உ இழை அணி மகளிர்‌ 
உ ஒள்‌ இழைக்‌ குறுமகள்‌ 
உ ஒள்‌ இழை மகளிர்‌ 
உ கிளர்‌ இழை அரிவை 
உ சேயிழை மகளிர்‌ 
உ சேயிழை மடந்தை 
உ திருந்து இழை மகளிர்‌ 
உ தெரி இழை அரிவை 


உ நேர்‌ இழை மகளிர்‌ 


நந்‌.95:2 
கலித்‌.103:71 


ஹங்குறு. 16:2 


நநீ.87:9 


நந்‌.90:3 


அணிகளை அடைத்‌ தொடர்களில்‌ கொண்ட 


- அகநா.206:8 
- அகநா.3:16 

- ஜங்குறு.294:2 
- நநீ.302:1 

- நந்‌.253:5 

- நநீ.188:3 


- நநீ.4:7 


- நற்‌.369:5 


அகநா.374:57 


நற்‌.40:4 


ஐங்‌.354:4 


குறுந்‌.335:1 


166 


மகளிர்‌ 


மாண்இழை அரிவை - ஐங்குறு.42:2 


மாண்‌ இழை மகளிர்‌ -  அகநா.99:4 
மின்‌ இழை மகளிர்‌ - குறுந்‌246:6 
வயங்கு இழை மகளிர்‌ - நற்‌.299:4 

வால்‌ இழைக்‌ குறுமகள்‌ - குறுந்‌.189:6 
வால்‌ இழை மகளிர்‌ - அகநா.70:12 


6.4.2 குழை + பெயர்‌ 


காட்டுகள்‌ 
உ கனங்குழை மகளிர்‌ - குறுந்‌.398:3 
உ கொடுங்குழை மகளிர்‌ - அகநா.263:12 
உ திருந்து குழை அரிவை - நற்்‌.374:9 


6.4.3 தொடி *+ பெயர்‌ 


காட்டுகள்‌ 


சுடர்த்‌ தொடிக்‌ குறுமகள்‌ - ஜங்குறு.267:5 


அம்மாமேனி நிரைத்‌ 


தொடிக்குறுமகள்‌ - நநீ.134:7 
ஆய்தொடி அரிவை - அகநா.4:17 
ஆய்தொடிக்‌ குறுமகள்‌ - அகநா.280:4 
ஆய்தொடி மடந்தை - ஐங்குறு.172:1 
ஒண்தொடி அரிவை - ஐங்குறு.172:1 
ஒண்தொடி மடந்தை - ஐங்குறு.92:4 
ஒண்தொடி மடமகள்‌ - ஐங்குறு.98:3 
குறுந்தொடிக்‌ குறுமகள்‌  - குறுந்‌.267:5 


167 


குறுந்தொடி மகளிர்‌ 
குறுந்தொடி மடந்தை 


கோல்‌ அமைகுறுந்தொடிக்‌ 


குறுமகள்‌ - 


தொடி மகள்‌ 
சுடர்த்தொடிக்‌ குறுமகள்‌ 


நல்மனைக்‌ குறுந்தொடி 
மகளிர்‌ 


நிரை தொடிக்‌ குறுமகள்‌ 
பொலந்தொடிக்‌ குறுமகள்‌ 


பொற்றொடி மகளிர்‌ 


6.4.4 வளை + பெயர்‌ 


காட்டுகள்‌ 


அரம்போழ்‌ அவ்வளைக்‌ 


குறுமகள்‌ 


இலங்கு வளை மகளிர்‌ 


இறைஏர்‌ எல்வளைக்‌ 


குறுமகள்‌ 
எல்வளைக்‌ குறுமகள்‌ 


எல்வளை மகளிர்‌ 


சில்‌ நிரை வால்வளைக்‌ 


குறுமகள்‌ 


சில்‌ வளைக்‌ குறுமகள்‌ 


செறி தோட்டு எல்வளைக்‌ 


குறுமகள்‌ - 


வால்வளைக்‌ குறுமகள்‌ 


குறுந்‌.364:2 


- அகநா.346:18 


குறுந்‌.267:5 
கலித்‌.36:3 


ஜங்குறு.305:3 


நந்‌.79:2 
நந்‌.134:7 
- அகநா.219:9 


- நந்‌.258:5 


ஜங்குறு.185:3 


நற்‌.215:4 


நற்‌.167:10 


ஜங்குறு.257:2 


குறுந்‌.364:8 


குறுந்‌.189:6 


நந்‌.90:9 


நற்‌.306:10 


குறுந்‌.189:6 


168 


6.5 தோற்றம்‌ + பெயர்‌ 

மகளிர்‌ தோற்றச்‌ சிறப்பினை வெளிப்படுத்தும்‌ அடைச்‌ சொற்களும்‌ 
குறிப்பிடத்தக்கன. 

காட்டுகள்‌ 

உ அசைநடைக்‌ கொடிச்சி ஐங்குறு.258:2 

உ அணி இயல்‌ குறுமகள்‌ நந்‌.184:8 

உ எழில்‌ மாமேனி மகளிர்‌ நந்‌.320:9 

உ கடூஞ்சூல்‌ மகளிர்‌ குறுந்‌.287:5 

உ கோதை மகளிர்‌ ஐங்குறு.54:5 

உ தண்தழைக்‌ கொடிச்சி ஐங்குறு.256:2 

உ நறுந்தழை மகளிர்‌ குறுந்‌.323:8 
6.6 சினை + பெயர்‌ 

மகளிர்‌ உறுப்புக்களில்‌ கூந்தல்‌, நுதல்‌, கண்‌, வாய்‌, எயிறு, தோல்‌, கை, 
முலை, அல்குல்‌ முதலான உறுப்புகள்‌ அடைகளுடன்‌ பயின்று வந்துள்ளன. 
6.6.1 கூந்தல்‌ + பெயர்‌ 


காட்டுகள்‌ 
உ இருங்கூந்தல்‌ மடந்தை 


உ இரும்பல்‌ கூந்தல்‌ கொடிச்சி 


உ இருள்‌ உறழ்‌ இருங்கூந்தல்‌ 
மகளிர்‌ 


உ கமழ்‌ கூந்தல்‌ கொடிச்சி 
உ கொடு நுண்ஒதி மகளிர்‌ 


உ தேங்கமழ்‌ கதுப்பின்‌ கொடிச்சி - 


169 


நற்‌.60:10 


ஜங்குறு.28 1:3 


கலித்‌.122:12 
ஐங்குநு.290:3 
அகநா.9:11 


நநீ.85:9 


6.6.2 


a 


(cD) 


நறுவீ ஜம்பால்‌ மகளிர்‌ 


ாறு இருங்கூந்தல்‌ கொடிச்சி 


நாறு மயிர்க்‌ கொடிச்சி 


நறிதாழ்‌ இருங்கூந்தல்‌ 
பெண்டிர்‌ 


பூக்கமழம்‌ கூந்தல்‌ கொடிச்சி 


மணம்‌ மகழ்‌ ஐம்பால்‌ 
மடந்தை 


மா இருங்கூந்தல்‌ மடந்தை 


மை இருங்கூந்தல்‌ மடந்தை 


நுதல்‌ + பெயர்‌ 


காட்டுகள்‌ 


அணிநுதற்‌ குறுமகள்‌ 


ஒடுங்கு ஈர்‌ ஓதி ஒண்நுதல்‌ 
குறுமகள்‌ 


ஒண்ணுதல்‌ அரிவை 
ஒள்நுதல்‌ குறுமகள்‌ 
ஒள்நுதல்‌ மகளிர்‌ 
சிறுநுதல்‌ குறுமகள்‌ 
சுடர்நுதல்‌ குறுமகள்‌ 
திருநுதல்‌ மகளிர்‌ 
நல்நுதல்‌ அரிவை 
நல்நுதல்‌ குறமகள்‌ 
நறுநுதல்‌ அரிவை 


பிறைநுதல்‌ குறுமகள்‌ 


ஜங்குறு.84:4 
குறுந்‌.272:8 


நநீ.95:8 


கலித்‌.97:28 


ஐங்குறு.290:3 


அகநா.295:28 
நந்‌.60:10 


குறுந்‌.209:7 


நற்‌.147:1 


நநீ.70:1 
அகநா.50:14 
நநீ.240:2 
அகநா .334:4 
ஐங்குறு.394:5 
ஹஜங்குறு.254:3 
அகநா.269:20 
அகநா.259:8 
ஜங்குறு.285:1 
நற்‌.50:10 


ஜங்குறு.371:5 


170 


6.6.3 கண்‌ + பெயர்‌ 
காட்டுகள்‌ 
உ அமர்க்கண்‌ மகளிர்‌ 
உ கயல்‌ஏர்‌ உண்கண்‌ குறுமகள்‌ 
உ பல்‌ இதழ்‌ உண்கண்‌ மடந்தை - 
உ பூங்கண்‌ மகளிர்‌ 
உ பூங்கண்‌ மடந்தை 


உ பேர்‌ அமர்‌ மலர்க்கண்‌ 


மடந்தை 
உ பேர்‌ அமர்‌ மழைக்கண்‌ 
கொடிச்சி 
உ மழைக்கண்‌ கொடிச்சி 
உ மலர்க்கண்‌ மடந்தை 
6.6.4 வாய்‌ + பெயர்‌ 
காட்டுகள்‌ 
உ அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ 
உ செவ்வாய்க்‌ குறுமகள்‌ 
உ முதுவாய்ப்‌ பெண்டிர்‌ 
உ வெவ்வாய்ப்‌ பெண்டிர்‌ 
6.6.5 எயிற்று + பெயர்‌ 
காட்டுகள்‌ 
உ கர்‌ எயிற்று அரிவை 
உ செறி எயிற்று அரிவை 


உ முள்‌ எயிற்று அரிவை 


171 


கலித்‌.75:7 
நற்‌.220:9 
ஜங்குறு.351:4 
கலித்‌.75:31 


நநீ.355:1 


ஜங்குறு.427:1 


ஜங்குறு.282:2 
ஜங்குறு.282:2 


ஜங்குறு.437:1 


நநீ.36:6 
ஜங்குறு.52:3 
அநகா. 86:9 


குறுந்‌. 373:3 


அகநா. 16:7 
குறுந்‌.1:4 


ஐங்குறு.495:5 


6.6.6 


6.6.7 


6.6.8 


6.6.9 


உ முள்‌ எயிற்று பாண்மகள்‌ 
உ வால்‌ எயிற்று மடமகள்‌ 


உ வை எயிற்று ஜயள்‌ மடந்தை - 


தோள்‌ + பெயர்‌ 


காட்டுகள்‌ 


உ பணைத்தோள்‌ குறுமகள்‌ 


° 


° 


° 


° 


& 


பருந்தே 
பருந்தே 


பருந்தே 


பருந்தே 


மன்தோ 


ாள்‌ அரிவை 
ாள்‌ குறுமகள்‌ 


ாள்‌ கொடிச்சி 


ாள்‌ புலைத்தி 


ள்‌ கொடிச்சி 


கை * பெயர்‌ 


காட்டுகள்‌ 


உ ஒண்தொடி முன்கை ஆயம்‌ 


உ தொகுவளை முன்கை மடந்தை- 


முலை + பெயர்‌ 


காட்டுகள்‌ 


உ இளமுலை மடந்தை 


உ சுணங்கு வளர்‌ இளமுலை 


மடந்தை 


அல்குல்‌ + பெயர்‌ 


காட்டுகள்‌ 


உ ஐது அகல்‌ அல்குல்‌ மகளிர்‌ 
உ தழை அணி அல்குல்‌ மகளிர்‌ - 


உ மாண்வரி அல்குல்‌ குறுமகள்‌ 


ஜங்குறு.47:1 
ஜங்குறு.48:1 


நந்‌.2:7 


குறுந்‌.276:1 


அகநா.199:18 


நற்‌.221:8 


குறுந்‌.335:7 
அகநா .34:11 


நற்‌.260:2 


ஜங்குறு.83:3 


குறுந்‌.15:6 


- ஐங்குறு. 149:2 


ஐங்குறு. 149:2 


நற்‌.200:10 


குறுந்‌.125:3 


குறுந்‌.101:5 


172 


6.7 ஒரு பெயர்‌ பல அடைத்தொடர்‌ 

ஒரு பெயருக்கு பல அடைத்தொடர்‌ வருகின்றன. 
1. அரிவை 

ஆய்தொடி 

ஒண்நுதல்‌ 

ஓல்கு இயல்‌ 

கிளர்‌ இழை அரிவை 

கூர்‌ எயிற்று 

சில்மொழி 


திருந்துகுழை 


பெருந்தோள்‌ 
2. குறுமகள்‌ 
அணிநுதல்‌ 
எல்வளை 
ஒண்ணுதல்‌ 
ஒள்‌ இழை குறுமகள்‌ 
குறுந்தொடி 
செவ்வாய்‌ 


பெருந்தோள்‌ 


173 


3. கொடிச்சி 


அசைநடை 


இரும்பல்‌ கூந்தல்‌ 
குளிர்படுகையள்‌ 
தண்தழை கொடிச்சி 
பேர்‌ அமர்மழைக்கண்‌ 
மெல்‌ இயல்‌ 
மென்‌ தோள்‌ 
4. பெண்டிர்‌ 
அம்பல்‌ 
அரியல்‌ 


அலர்வாய்‌ 
சீறூர்‌ es 
மனைகெழு 


முதுசெம்‌ 


பெண்டிர்‌ 


மையல்‌ 


5. மகள்‌ 


ஆடு 


காதல்மட 
சூர்‌ 
தொடி மகள்‌ 
நல்நுதல்குற 


முள்‌எயிற்றுப்பாண்‌ 


174 


6. மகளிர்‌ 


ஆடு 


ஆய்‌இழை 


இலங்குவளை 
இழைஅணி களிர்‌ 
எழில்மாமேனி 
ஒண்தொடி 
ஒள்நுதல்‌ 
7. மடந்தை 
ஆய்‌இழை 
ஆய்தொடி 
இளமுலை 
நுண்பூண்‌ மடந்தை 
பூங்கண்‌ 
பொன்ஏர்மேனி 
மாஇருங்கூந்தல்‌ 
வெண்பல்‌ 
6.8. அடைத்தொடர்‌ இல்லாத பெயர்கள்‌ 


சங்க  அகஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌  அடைத்தொடர்களுடன்‌ 


மட்டுமின்றி தனித்தும்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. அவை: 


உ அரிவை -  குறுந்‌.14:2 
உ அன்னாய்‌ -  நந்‌.4:5 
உ அன்னிமிஞிலி - அகநா.196:12 


175 


அன்னை 
ஆதிமந்தி 
ஆயம்‌ 
இகுளை 
உறுவி 
உறைவி 
எயிற்றி 
ஹஜயள்‌ 
ஒருத்தி 
கள்வி 
காதலி 
கிழத்தி 
கொடிச்சி 
செவிலி 
தங்கை 
தகுவி 
தாய்‌ 
திருமாவுண்ணி 
துணைவி 
தோழி 
தையல்‌ 
நல்லவர்‌ 


நல்லார்‌ 


கலித்‌.61:18 
அகநா .45:14 
ஜங்குறு.31:4 
நநீ.64:9 
நந்‌.193:9 
குறுந்‌.192:2 
ஜங்குறு.365:3 
ஜங்குறு.255:3 
கலித்‌.92:35 
குறுந்‌.312:1 
குறுந்‌.120:2 
அகநா.275:4 
ஐங்குறு. 290:3 
நநீ.40:6 
அகநா.132:5 
அகநா.275:15 
கலித்‌.48:10 
நந்‌.216:9 
ஜங்குறு.410:2 
குறுந்‌.13:4 
அகநா.392:6 
கலித்‌.32:10 


கலித்‌.67:14 


176 


உ நுவ்வை -  நந்‌.172:4 


உ பரத்தை -  அகநா.256:12 
உ பிறர்‌ -  ஐங்குறு.63:4 
உ பிறள்‌ -  அகநா.189:10 
உ புதுவோர்‌ -  அகநா.56:9 

உ புலைத்தி -  குறுந்‌.330:1 

உ பெண்‌ -  கலித்‌.37:9 

உ பெண்டிர்‌ -  கலித்‌.40:24 

உ பெண்டு -  ஐங்குறு.83:4 
உ மகடூஉ -  அகநா.301:12 
உ மகள்‌ -  குறுந்‌.70:1 

உ மகளிர்‌ -  அகநா.288:15 
உ மடந்தை -  நந்‌.174:7 

உ மனைவி -  நநீ.121:11 

உ யாய்‌ -  ஐங்குறு.1:3 

உ விறலி -  அகநா.82:10 


6.9 சுட்டுப்‌ பெயர்கள்‌ 


அண்மை இடத்தோ சேய்மை இடத்தோ இருக்கும்‌ 


பொருள்களையும்‌ சுட்டப்‌ பயன்படும்‌ பெயர்‌ சுட்டுப்பெயர்‌ எனப்படும்‌. 


சுட்டக்கூடிய பெயர்கள்‌ பின்வருமாறு: 
உ அவள்‌ -  நற்‌.176:3 


உ இவள்‌ -  நற்‌.181:13 


177 


பெயர்களையும்‌ 


மகளிரை மட்டும்‌ 


6.10 அன்மொழித்‌ தொகை 
வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகை நிலைத்‌ 
தொடர்களுக்குப்‌ புறத்தே அல்லாத சில மொழிகள்‌ தொக்கி (மறைந்து) நின்று 


பொருள்‌ தருவது அன்மொழித்‌ தொகை ஆகும்‌. 


காட்டுகள்‌ 

உ ஆயிழை -  நந்‌.128:6 

உ சேயிழை -  நறீ.24:6 

உ கிளரிழை -  நநீ.41:7 

உ நேரிழை -  நந்‌.382:6 
6.11 விளி 


சேய்மையில்‌ இருப்பவரைத்‌ தன்முகமாக அழைக்கும்‌ பொருட்டு விளியுருபை 


ஏற்று வரும்‌ பெயர்‌ விளிப்பெயர்‌ ஆகும்‌. 


காட்டுகள்‌ 

உ அகவன்மகளே - குறுந்‌.23:1 

உ எல்ல - அகநா.211:1 
உ எயிறந்றோயே - ஐங்குறு.241:4 
உ ஏடி - அகநா.211:2 


உ ஓண்ணுதலோயே - குறுந்‌.273:3 


உ ஒஓண்தொடீ - கலித்‌.60:18 

உ ஒளியிழாய்‌ - கலித்‌.16:13 
உ கூந்தலாய்‌ - குறுந்‌.272:8 
உ சுடர்த்தொடீ - கலித்‌.51:11 
உ சுடரிழாய்‌ - கலித்‌.29:15 


178 


உ சேயிழாய்‌ - கலித்‌.59:24 


உ தெரியிழாய்‌ - கலித்‌.39:26 
உ தொடியோய்‌ - நந்‌.173:10 
உ நுதலாய்‌ - அகநா.234:16 


உ பெருந்தோளோயே - நநீ.3:5 
உ மாஅயோளே - நந்‌.157:10 
உ யாயே - அகநா.12:1 
6.12 வேற்றுமை 
“ஒரு பெயரின்‌ பொருளை வேறுபடுத்திக்‌ காட்டுவது வேற்றுமை எனப்படும்‌. 
தமிழ்‌ மொழி வேற்றுமை அதிகமாகக்‌ கொண்ட மொழி. எந்தவொரு வாக்கியமும்‌ 
ஏதாவது ஒரு வேறந்நுமையைத்‌ தன்னகத்தே கொண்டூள்ளதாகவே இருக்கும்‌. 
இம்மொழியில்‌ வேற்றுமைக்கு மிகுந்த முக்கியத்துவம்‌ உண்டு” என்கிறார்‌ மொழியியல்‌ 
அறிஞர்‌ ச.அகத்தியலிங்கம்‌ 
வேற்றுமை தானை ஏழென மொழிப (தொல்‌. வேற்றுமை.546) 
விளிகொள்‌ அதன்கண்‌ விளியோடு எட்டே (தொல்‌. வேற்றுமை. 547) 


ஏற்கும்‌ எவ்வகைப்‌ பெயர்க்கும்‌ ஈறாய்ப்‌ பொருள்‌ 


வேற்றுமை செய்வன எட்டே வேற்றுமை (தொல்‌. வேற்றுமை.548) 

என்றும்‌ நூற்பாக்கள்‌ வேற்றுமை எட்டு வகைப்படும்‌ என்பதை வரையறை செய்கின்றன. 

உ முதல்‌ வேற்றுமைக்கு உருபு இல்லை. 

உ இரண்டாம்‌ வேற்றுமை ஐ ஆகும்‌. 

உ மூன்றாம்‌ வேற்றுமை உருபு ஒடு, ஓடு என்பதாகும்‌ 

உ நான்காம்‌ வேற்றுமை உருபு கு என்பதாகும்‌. 

உ ஐந்தாம்‌ வேற்றுமை உருபு இல்‌, இன்‌ என்பனவாகும்‌. 

உ ஆறாம்‌ வேற்றுமை உருபு அது என்பதாகும்‌. 


உ ஏழாம்‌ வேற்றுமை உருபு கண்‌ ஆகும்‌ 


179 


எட்டாம்‌ 


வேற்றுமை 


ஒருவரையோ 


பலரையோ 


அல்லது 


பலவந்றையோ தன்முகமாக அழைக்கப்‌ பயன்படும்‌ விளிவேந்நுமை ஆகும்‌. 


காட்டுகள்‌ 


இரண்டாம்‌ வேற்றுமை 


மூன்றாம்‌ வேற்றுமை 


நான்காம்‌ வேற்றுமை 


ஜந்தாம்‌ வேற்றுமை 


எட்டாம்‌ வேற்றுமை 


அரிவையை 


கொடிச்சியை 


மகளை 


வெள்ளிவீதியை - 


ஆயமொடு 
ஒருத்தியோடு 
தோழிமாரோடூ 
நின்னொடு 
நெஞ்சமொடு 
பெண்டிரோடு 
அன்னைக்கு 
பெண்டிர்க்கு 
பேதைக்கு 
மகட்கு 
மகளிர்க்கு 
ஆதிமந்தியின்‌ 
மகளிரின்‌ 
விறலியின்‌ 
அன்னாய்‌ 
தாயே 


பெண்டே 


மகளே 


180 


- குறுந்‌.338:8 


- அகநா.132:7 


- கலித்‌.59:16 


அகநா.147:9 


- குறுந்‌.48:3 


- அகநா.66:7 


- ஐங்குறு. 199:3 


- அகநா.78:8 
- நற.72:11 

- கலித்‌.40:24 
- நநீ.236:5 

- நற்‌.175:7 

- அகநா.35:17 
- அகநா.95:13 
- ஐங்‌.186:1 

- அகநா.135:5 
- குறுந்‌.26:3 


- அகநா.82:10 


- குறுந்‌.150:5 
- நற்‌.45:4 
- ஐநங்குநு.83:4 


- குறுந்‌.23:1 


ஒன்நையோ 


மகளிர்‌ குறித்த பெயர்களை அடைவு செய்தபோது அவற்றுடன்‌ ஐ, ஓடு, ஓட, 


கு, இல்‌, இன்‌, விளி ஆகிய வேற்றுமை உருபுகள்‌ பயின்று வந்துள்ளன. 
6.13 எண்ணும்மை 

உம்‌ என்னும்‌ விகுதி வெளிப்படையாக வருபவை. 

காட்டுகள்‌ 

உ அன்னையும்‌ யானும்‌ - கலித்‌.51:5 


உ ஆயமும்‌ அன்னையும்‌ - கலித்‌.122:1 


உ ஆயமும்‌ நானும்‌ - நந்‌.323:3 
உ இவளும்‌ யானும்‌ - அகநா.92:6 
உ எந்தையும்‌ யாயும்‌ - குறுந்‌.374:1 


உ தோழிமாரும்‌ யானும்‌ - அகநா.15:9 


உ நீயும்‌ யானும்‌ - நநீ.27:1 

உ யாயும்‌ ஞாயும்‌ - குறுந்‌.40:1 
உ யானும்‌ தாயும்‌ - நற்‌.179:5 
உ யானும்‌ நீயும்‌ - குறுந்‌.40:3 
உ யானும்‌ யாயும்‌ - குறுந்‌.51:4 


6.14 அடுக்குத்‌ தொடர்‌ 
ஒரே சொல்‌ தொடர்ந்து இரண்டாகவோ மூன்றாகவோ நான்காகவோ அடுக்கி 


வருவது அடுக்குத்‌ தொடர்‌ ஆகும்‌. இச்சொற்களைப்‌ பிரித்தால்‌ பொருள்‌ தரும்‌. 


காட்டுகள்‌ 
உ அகவன்‌ மகளே அகவன்‌ மகளே - குறுந்‌.23:1 
உ நல்லள்‌ நல்லள்‌ -  ஜங்குறு.204:4 


உ மெல்லியலோயே மெல்லியலோயே - குறுந்‌.368:1 


181 


6.15 ஒருமை 4+ பன்மை 

ஒருமை பன்மையில்‌ மகளிர்‌ பெயர்‌ இடம்‌ பெறுகின்றன. 
காட்டுகள்‌ 

உ அன்னை - அன்னையர்‌ (அகநா.393:8) 

உ ஆடுமகள்‌ - ஆடுமகளிர்‌ (நற்‌.138:9) 

உ ஆயம்‌ - ஆயத்தார்‌ (குறு.351:7) 


உ குறுமகள்‌ - குறுமகளிர்‌ (அகநா.286:5) 


உ கொடிச்சி - கொடிச்சியர்‌ (அகநா.58:7) 
உ செவிலி - செவிலியர்‌ (நற்.110:6) 

உ தங்கை - தங்கையர்‌ (அகநா.320:3) 
உ தாய்‌ - தாயர்‌ (குறுந்‌.246:8) 
உ துணை - துணையோர்‌ (ஐங்குநு.50:1) 
உ தோழி - தோழியர்‌ (கலித்‌.57:23) 
உ பெண்‌ - பெண்டிர்‌ (அகநா.276:8) 
உ மகள்‌ - மகளிர்‌ (அகநா.288:15) 


6.16 சங்க காலத்திற்கு உரிய சொற்கள்‌ 


காட்டுகள்‌ 

உ அயலிலாட்டி - அகநா.386:11 
உ இகலாட்டி - கலித்‌.108:7 
உ ஏதிலாட்டி - நற்‌.56:9 

உ சொல்லாட்டி  - கலித்‌.108:18 
உ தீதிலாட்டி - அகநா.354:14 
உ தூவிலாட்டி - நற்‌.154:7 


உ நொதுமலாட்டி - நற்‌.118:11 


உ பரிவிலாட்டி - நற்‌.140:7 


உ விளையாட்டி - நந்.118:8 


182 


6.17 உறவுமுறைச்‌ சொற்கள்‌ 
உறவுமுறைச்‌ சொற்களாக வருபவை. 
காட்டுகள்‌ 
அன்னை - நநீ.63:6 
அன்னாய்‌ - குறுந்‌.150:5 
காதலி - அகநா.344:13 
செவிலி - அகநா.254:2 
சிறுவன்தாய்‌ - நநீ.45:4 
தங்கை - ஜஐங்குறு.363:2 
தாய்‌ - ஜஐங்குறு.402:1 
தோழி - நநீ.327:3 
புதல்வன்தாய்‌ - அகநா.6:13 

உ மகள்‌ - குறுந்‌.7:1 

உ மகன்தாய்‌ - அகநா.16:19 

உ மனைவி - நற்‌.121:11 

உ யாய்‌ - அகநா.276:15 

6.18 பருவப்‌ பெயர்கள்‌ 


மகளிர்‌ பருவத்தினைச்‌ சுட்டும்‌ பெயர்கள்‌. 


காட்டுகள்‌ 

உ அரிவை - ஐநங்குறு.42:2 
உ தெரிவை - குறுந்‌.256:8 
உ பெதும்பை - அகநா.7:7 
உ பேதை - அகநா.35:17 
உ மடந்தை - அகநா.300:8 


183 


6.19 மகளிர்‌ பேசும்‌ தன்மை குறித்த பெயர்கள்‌ 


மகளிர்‌ பேசும்‌ மொழி இனிமையுடையதாகவும்‌ அழகு மிக்கதாகவும்‌ உள்ளமை 


பின்வரும்‌ அடைத்தொடர்‌ வழி சுட்டப்படூகின்றன. 


காட்டுகள்‌ 


உ சில்மொழி அரிவை 


உ தேமொழி அரிவை 


உ மடமா அரிவை 


உ மடமொழி அரிவை 


உ மடமொழிக்‌ குறுமகள்‌ - 


உ மழலை அம்குறுமகள்‌ - 


- குறுந்‌.14:2 


- ஐங்குறு.466:5 


- நற்‌.42:12 


- அகநா.324:2 


நற்‌.20:2 


நற்‌. 209:5 


6.20 வம்புபேசும்‌ மகளிர்‌ குறித்த பெயர்கள்‌ 


அலர்‌ கூறுதலையே வாயின்‌ தொழிலாகக்‌ கொண்ட மகளிர்‌ 


நிலையை இலக்கியங்கள்‌ கூறுகின்றன. 


காட்டுகள்‌ 


உ அம்பற்‌ பெண்டிர்‌ 


உ அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ - 


உ நிரையப்‌ பெண்டிர்‌ 


உ முதுவாய்ப்‌ பெண்டிர்‌ 


உ வெவ்வாய்‌ பெண்டிர்‌ 


அகநா .203:3 


நற்‌.36:6 


அகநா.95:12 


அகநா .86:9 


- குறுந்‌.373:3 


184 


இருக்கும்‌ 


6.21 


6.22 


விளையாட்டு மகளிர்‌ குறித்த பெயர்கள்‌ 


மகளிர்‌ விளையாட்டு பந்நிய பெயர்கள்‌. 


காட்டுகள்‌ 
உ ஆடுமகளிர்‌ - நந்‌.395:6 
உ ஓரை மகளிர்‌ - கலித்‌.75:4 


உ கடல்‌ ஆடூமகளிர்‌ - ஐங்குறு.187:2 


உ பூக்கொய்‌ மகளிர்‌ - குறுந்‌.27:3 


உ பந்தாட மகளிர்‌ - ஜங்குறு.295:5 


உ புனலாடு மகளிர்‌ - ஐங்குறு.15:2 

தொகுப்புரை 

மகளிர்‌ பெயர்கள்‌ - மொழியாய்வு என்னும்‌ ஆறாம்‌ இயலில்‌ அறிந்தவை: 
இகுளை, பிறர்‌, புதுவோர்‌, பெண்டு, மக, மனைவி, தையல்‌, தகுவி, ஜயள்‌ 


ஆகிய நாந்பதிற்கும்‌ மேற்பட்ட மகளிரைக்‌ குறிக்கும்‌ ஒந்றைப்‌ 
பொதுச்சொற்கள்‌ பயின்று வருகின்றன. 

ஒரு பெயர்ச்சொல்‌, பல்வேறு விகுதிகளைப்‌ பெற்று வருகின்றது. (யாய்‌, யாயே, 
யாயும்‌). 

ஆயம்‌, இகுளை ஆகிய பெயர்கள்‌ தலைவியின்‌ தோழியைக்‌ குறிக்கும்‌ ஒரு 
பொருள்‌ பல சொல்லாகும்‌. 

யாய்‌ என்னும்‌ சொல்‌ தலைவி / செவிலி / தலை மக்களின்‌ அன்னை 
ஆகியோரைக்‌ குறிக்கின்றது. 


திரு, கொற்றவை, சூலி ஆகிய சொற்கள்‌ பெண்‌ தெய்வங்களைச்‌ சுட்டுகின்றன. 


185 


அரமகளிர்‌, அந்தர மகளிர்‌, சூரர மகளிர்‌, வானரமகளிர்‌, வரையர மகளிர்‌ 
போன்நவை தெய்வத்தன்மையைக்‌ குறிக்கும்‌ மகளிர்‌ அடைச்‌ சொற்கள்‌ ஆகும்‌. 
அன்னிமிஞனிலி, ஆதிமந்தி, திருமாவுண்ணி, மருதி ஆகிய பெயர்கள்‌ வரலாற்றுப்‌ 
பெண்‌ பற்றிய பதிவுகளாகும்‌. 

குறுமகள்‌, மடமகள்‌ ஆகியன மகளிரின்‌ இளமைத்‌ தன்மையைக்‌ குறிக்கும்‌ 
அடைகள்‌ ஆகும்‌. 

அன்னையர்‌, செவிலியர்‌, கொடிச்சியர்‌ ஆகியன “அர்‌” விகுதி பெற்ற பன்மைப்‌ 
பெயர்களாகும்‌. 

அகவன்‌ மகளே (குறுந்‌. 23:1) என்னும்‌ ஒரே பெண்பாற்‌ பெயர்‌ ஒரே பாடலில்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ விளியாக வருகின்றது 

கலித்தொகையில்‌ மகளிரின்‌ பெயர்களுள்‌ விளிப்பெயர்களும்‌ அன்மொழித்‌ 


தொகைகளும்‌ அதிகமாக இடம்‌ பெறுகின்றன. 


186 


இயல்‌ - ஏழு 
நிறைவுரை 
சங்க அகஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு என்னும்‌ 
இவ்வாய்வின்‌ மூலம்‌ பெறப்பட்ட முடிவுகள்‌: 
உ அகமாந்தர்‌ கூற்றில்‌ பயின்று வரும்‌ அகஇலக்கியத்திற்கான அடைகளுள்‌ சில: 
உ காமம்‌ பந்றிய அடை - கண்‌ தர வந்த காமஒள்ளெரி 
உ ஒப்பனை சார்ந்த அடை - நறுந்தண்தகரம்‌ 
உ குழுஉப்பெயர்‌ - ஆயத்தோர்‌ 
உ மகளிர்‌ தன்மையைச்‌ சுட்டூும்‌ அடை - அல்வாய்‌ பெண்டிர்‌ 
உ தொழில்சார்‌ அடை - பசை கொல்‌ புலைத்தி 
உ வரலாற்றைச்‌ சுட்டும்‌ பெயர்‌ - ஆதிமந்தி 
உ ஊர்ப்பெயர்‌ சார்ந்த அடை - தொண்டி அன்ன இவள்‌ நலனே 
உ விளிப்பெயர்கள்‌ - எல்ல, ஏடி 
உ உளவியல்‌ நோக்கிற்குரிய அடை - அறன்‌ இல்‌ அன்னை 
உ அகஇலக்கிய அடையாள அடை - இரண்டறி கள்வி 
உ பசலைபாய்திருநுதல்‌ தலைவன்‌ பிரிவையும்‌ கவின்பெறு சுடர்நுதல்‌ தலைவன்‌ 
வரவையும்‌ காட்டும்‌ அடையாள அடைகளாகும்‌. 
* நுதல்‌, முலை இரு உறுப்புகளின்‌ பெயர்களுடன்‌ குவவு என்னும்‌ ஒரே அடை 
பயின்று வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 
* அடைவழி தலைவிக்குரிய நிலத்தையும்‌ பாடலுக்குரிய திணையையும்‌ அறிய 
முடிகின்றது. 
உ குறமகள்‌ - குறிஞ்சி 
உ ஆய்மகள்‌ - முல்லை 
உ கழனி ஊரன்‌ மகள்‌ - மருதம்‌ 
உ பரதவர்‌ மகள்‌ - நெய்தல்‌ 


உ எயினர்‌ மகள்‌ - பாலை 


187 


மகளிரின்‌ பெயர்களோடு வரும்‌ அடைகள்‌ மகளிரின்‌ தோற்றம்‌, இயல்பு, 
அணிகலன்‌, ஒப்பனை, தொழில்‌, வாழும்‌ இடம்‌ என்று அக்கால 
நாகரீகத்தையும்‌ பண்பாட்டையும்‌ எடுத்துக்காட்டுகின்றன. 
வாலிழை மகளிர்‌, தேம்பாய்‌ மராஅம்‌ கமழும்‌ கூந்தல்‌ என்னும்‌ அடைகள்‌ 
தலைவி, பரத்தை இருவருக்கும்‌ பொதுவாய்‌ அமைந்திருக்கின்றன. 
அரிவை என்னும்‌ ஒரு பெயருக்குப்‌ பல்வேறு அடைகள்‌ பயின்று வந்துள்ளன. 
காட்டு: 
உ ஆய்தொடி அரிவை 
உஒல்கு இயல்‌ அரிவை 
உ சில்மொழி அரிவை 
உ கூர்‌எயிறந்று அரிவை 
குறுமகள்‌, கொடிச்சி, மகளிர்‌, பெண்டிர்‌ போன்ற பெயர்களுக்கும்‌ வெவ்வேறு 
அடைகள்‌ கூறப்பட்டூள்ளன. இவை புலவர்களின்‌ கவித்திறத்தை 
வெளிப்படுத்துகின்றன. 
கூந்தல்‌ கொடிச்சி என்னும்‌ ஓரடையும்‌ உள்ளது. 
அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்லாய்‌ கமழ்‌ அகில்‌ 
ஆரம்நாநும்‌ அறல்போல்‌ ௯ந்தல்‌ 
பெர்அமர்‌ மழைக்கண்‌ கொடிச்சி (குறுந்‌.286:1-3) 
என்னும்‌ தொடர்‌ அடையும்‌ கொடிச்சிக்கு உள்ளது. 
கலிமயில்‌ கலாவத்தன்ன இவள்‌ ஒலிமென்‌ ௯ந்தல்‌ என்னும்‌ அடைத்தொடர்‌ 
கபிலர்‌, பரணர்‌ ஆகிய இரு புலவர்களின்‌ பாடல்களில்‌ பயின்று வருகின்றன. 
சுட்டூப்பெயர்களில்‌ அவள்‌, இவள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. உ” கர ஈறு 
சுட்டூப்பெயர்‌ இடம்‌ பெறவில்லை. 
எல்ல, ஏடி என்பவை மகளிரை விளிக்கும்‌ விளிச்சொற்களாக அமைகின்றன. 
அயலிலாட்டி, இகலாட்டி, ஏதிலாட்டி போன்ற சொற்கள்‌ சங்க 


இலக்கியத்திற்குரிய சிறப்பு விகுதி பெற்ற மகளிர்‌ பெயர்களாகும்‌. 


188 


இகர விகுதி பெற்ற உறைவி, ஆட்டி என்னும்‌ உருபு பெற்ற அயலிலாட்டி 
போன்ற சொற்கள்‌ சங்க காலத்திற்கு உரிய தனிச்சொற்களாக அமைகின்றன. 
மகளிரின்‌ பெயர்களில்‌ வரலாற்றுப்பெயர்களும்‌ தெய்வப்பெயர்களும்‌ இடம்‌ 
பெற்றிருப்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 

ஞாய்‌, ஞாயர்‌ ஆகிய சொற்கள்‌ தாய்‌ - தாயரின்‌ முதந்போலியாக 
அமைகின்றன. 

பிறஈள்‌ என்னும்‌ மகளிரைக்‌ குறிக்கும்‌ ஒற்றைச்‌ சொல்‌ சங்க ௮௧ 
இலக்கியத்தில்‌ தலைவி, பரத்தை மட்டுமல்லாது தலைவனின்‌ தாயையும்‌ 
குறிக்கின்றது. 

புதுவோர்‌, தகுவி, கொண்டி, ஏதில்மாக்கள்‌ ஆகிய சொந்கள்‌ பரத்தையைக்‌ 
குறிக்கும்‌ பல சொல்லாகும்‌. 

பாவை என்னும்‌ ஒரு சொல்‌ பெண்‌, கண்ணாடியில்‌ தெரியும்‌ பாவை (உருவம்‌), 
ஓவியம்‌, கண்ணின்‌ பாவை, கொல்லிப்பாவை, பொம்மை, மணல்‌ விளையாட்டு 
ஆகிய பல பொருளைக்‌ குறிக்கும்‌. 

எட்டுத்தொகையுள்‌ உள்ள அகஜஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ சார்ந்த பெயர்களைச்‌ 
சேகரிக்கும்‌ பொழுது தோழி என்னும்‌ சொல்‌ 502 இடங்களில்‌ பயின்று 
வந்துள்ளதை அறிய முடிந்தது. 

அகஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்களுள்‌ தலைவி என்னும்‌ பெயர்‌ கூற்று 
எழுதுவோருடைய பயன்பாட்டில்‌ உள்ளதே தவிர சங்க அகஇலக்கியங்களில்‌ 
அதாவது சங்க எட்டுத்தொகையுள்‌ உள்ள அகப்பாடல்களுள்‌ இல்லை. 
ஐங்குறுநூற்றில்‌ ஒரு இடத்தில்‌ தலைமகள்‌ (82:1) என்னும்‌ பெயர்‌ உள்ளது. 
தோழியும்‌ தலைமகளை, தோழி என்று அழைக்கின்றாள்‌. தலைமகளும்‌ தன்‌ 
தோழியை, தோழி என விளிக்கின்றாள்‌. இவ்வாறு தோழி என்னும்‌ மகளிர்‌ 
பெயர்‌ தலைமகளுக்கும்‌ தலைமகளின்‌ தோழிக்கும்‌ உள்ள பொதுப்பெயராக 


அகப்பாடல்களுள்‌ பயின்று வந்துள்ளது. 


189 


இகுளை என்னும்‌ சொல்‌ 15 இடங்களில்‌ வருகின்றது. ஆயம்‌ என்னும்‌ சொல்‌ 
70 இடங்களில்‌ வருகின்றது. இப்பெயர்களில்‌ விகுதியைக்‌ கொண்டு தலைவி 
மற்றும்‌ தோழிக்கும்‌ இடையே ஆன உறவு சங்க அகஇலக்கியங்களில்‌ 
முதன்மைப்படுத்தப்பட்டிருப்பதை அறிகின்றோம்‌. 

அன்னை மற்றும்‌ செவிலிக்கு இடையேயான உறவுகள்‌ மிகுதியாக இடம்‌ 
பெற்றிருப்பதை அகப்பாடல்களில்‌ காணப்படும்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ 
உணர்த்துகின்றன. 

தலைவனுக்குப்‌ பரத்தையர்‌ தொடர்பு இருப்பதை அகப்பாடல்களில்‌ வரும்‌ 
பரத்தையர்‌ பெயர்கள்‌ குறிப்பிடுகின்றன. 

ஒரு சில இடங்களில்‌ தலைவன்‌, தமையன்‌, குலமக்கள்‌ பெயர்களோடு மகளிர்‌ 
பெயர்கள்‌ அமைந்து வருகின்றன. இவை சமுதாயத்தில்‌ காணப்படும்‌ 
உறவுநிலையைப்‌ பெயர்களினாலேயே புலவர்கள்‌ வெளிப்படுத்துவதைக்‌ 
காட்டுகின்றன. 

மகளிரின்‌ பெயர்கள்‌ வழியாகவே இயன்ற அளவு சமுதாயச்‌ செய்திகளைத்‌ 
திறம்பட எடுத்துச்‌ சொல்லும்‌ புலவர்களின்‌ ஆற்றல்‌ இவற்றில்‌ 
வெளிப்படுகின்றது. 

புலவர்களின்‌ கவித்திறனையும்‌ சொல்லாற்றலையும்‌ இப்பெயர்களும்‌ 
அடைச்சொந்களும்‌ உணர்த்துகின்றன. 

மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு சங்கப்‌ புலவர்களைக்‌ கவி 
அரசர்களாக இயற்கைக்‌ கவிஞர்களாகவும்‌ அடைவேந்தர்களாகவும்‌ 
அடையாளப்‌ படுத்துகின்றது. மொத்தத்தில்‌ சங்க இலக்கியங்கள்‌ அடைகளின்‌ 
களஞ்சியம்‌ ஆகும்‌. 

இச்சொல்லடைவு அகராதித்துறைக்கும்‌ புதிய சொல்லாக்கத்திற்கும்‌ மொழி 
வரலாறு, சொற்பொருள்‌ ஆய்வு போன்றவற்றிற்குத்‌ துணை செய்யும்‌. 
இத்தன்மைத்தான சொல்லடைவுகள்‌ இணையதளத்தில்‌ பதிவேற்றம்‌ 


செய்யப்பட்டு தமிழுலகம்‌ பயன்‌ பெற வேண்டும்‌ 


190 


நோக்கு நூல்கள்‌ ஆய்வுலகிற்கு வழிகாட்டியாகும்‌. எனவே மகளிர்‌ பெயர்கள்‌ 
சொற்பொருள்‌ அடைவுகள்‌ ஒவ்வொரு சங்க நூலுக்கும்‌ தனித்தனியாகவும்‌ 


தொகுப்பாகவும்‌ செய்யப்பட வேண்டும்‌. 


பிற தமிழ்‌ இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ மகளிர்‌ பெயர்கள்‌, மகளிர்‌ 
வருணனைகள்‌ எவ்வாறு வந்துள்ளன என்பதை அடைவின்‌ வழி விளக்கி 
மேலாய்வுக்‌ களங்களில்‌ ஆய்வு நிகழ்த்தப்பட வேண்டும்‌. இத்தன்மைத்தான 
ஆய்வு வரலாற்று நோக்கில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ பற்றிய ஆய்வுக்கு அடித்தளம்‌ 


அமைக்கும்‌. 


191 


துணை நூற்பட்டியல்‌ 


முதன்மை நூல்கள்‌ 


செயபால்‌, இரா., (௨.ஆ.) 
பரிமணம்‌, ௮.மா., 
பாலசுப்பிரமணியன்‌, கு.வெ., (ப.ஆ.) 


மேற்படி 


மேற்படி 


தட்சிணாமூர்த்தி (௨.ஆ.) 
பரிமணம்‌, ௮.மா., 
பாலசுப்பிரமணியன்‌, கு.வெ., (ப.ஆ.) 


மேற்படி 


நாகராசன்‌, வி., (௨.ஆ.) 


பரிமணம்‌, ௮.மா., 
பாலசுப்பிரமணியன்‌, கு.வெ., (ப.ஆ.) 


மேற்படி 


விசுவநாதன்‌, ஆ., (௨.ஆ.) 


பரிமணம்‌, ௮.மா., 
பாலசுப்பிரமணியன்‌, கு.வெ., (ப.ஆ.) 


சங்க இலக்கியம்‌ 

அகநானூறு தொகுதி 1 

சென்னை: நியூ செஞ்சுரிபுக் ஹவுஸ்‌ 
2004. 


- சங்க இலக்கியம்‌ 


அகநானூறு தொகுதி 2 
சென்னை: நியூ செஞ்சுரிபுக்‌ ஹவுஸ்‌ 
2004. 


சங்க இலக்கியம்‌ - நந்றிணை 
சென்னை: நியூ செஞ்சுரிபுக்‌ ஹவுஸ்‌, 
2004. 


சங்க இலக்கியம்‌ 

ஐங்குறுநூறு தொகுதி 1 
சென்னை: நியூ செஞ்சுரிபுக் ஹவுஸ்‌ 
2004. 


சங்க இலக்கியம்‌ 

ஐங்குறுநூறு தொகுதி 2 

சென்னை: நியூ செஞ்சுரிபுக் ஹவுஸ்‌ 
2004. 


சங்க இலக்கியம்‌ 

குறுந்தொகை தொகுதி 1 
சென்னை: நியூ செஞ்சுரிபுக்‌ ஹவுஸ்‌ 
2004. 


சங்க இலக்கியம்‌ 

குறுந்தொகை தொகுதி 2 
சென்னை: நியூ செஞ்சரிபுக்‌ ஹவுஸ்‌ 
2004. 


சங்க இலக்கியம்‌ கலித்தொகை 
சென்னை: நியூ செஞ்சுரிபுக்‌ ஹவுஸ்‌ 
2004. 


192 


துணைமை நூல்கள்‌ 


1. அகத்தியலிங்கம்‌, சு., - சங்க இலக்கியம்‌ செவ்வியல்‌ பார்வை 
சிதம்பரம்‌: மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌ 
2004 


2. அமிர்தகெளரி, ஆ., - சங்க இலக்கியத்தில்‌ உரையாடல்‌ 
சென்னை: இளமலர்‌ வெளியீடு 
1989. 


3. அழகம்மை, கே.பி., - சமூக நோக்கில்‌ சங்க மகளிர்‌ 
காரைக்குடி: அரவிந்த்‌ வெளியீடு 
2001. 

4. மேற்படி - அகநானூற்றில்‌ வாழ்வியல்‌ நீதிநெறிகள்‌ 
காரைக்குடி: அண்ணாமலையார்‌ பதிப்பகம்‌ 
2003. 


5.  அன்புமீனாள்‌, பழ., - இலக்கியத்தரவுகளில்‌ மகளிர்‌ பதிவுகள்‌ 
முத்து இலக்குமி, சு., சென்னை: தாமரை பதிப்பகம்‌ 
ஜாஸ்மின்‌ கமலவதினி, ஜே.அ., 2012. 

(ப.ஆ) 


6.  அன்னிதாமசு - சங்ககாலப்‌ பெண்மை 
சிதம்பரம்‌: மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌ 
2004. 


7. ஆறுமுகநாவலர்‌ (ப.ஆ) - சூடாமணிநிகண்டு மூலமும்‌ உரையும்‌ 
சென்னை: ஆறுமுகநாவலர்‌ அச்சகம்‌ 
1966. 


8. இரமேஷ்‌ சாமியப்பா - அகப்பாடல்களில்‌ செவிலி 
பட்டுக்கோட்டை: நீலாபதிப்பகம்‌ 
1995. 


9. இளவரசு, சோம., - இலக்கிய வரலாறு 
சென்னை : மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ 
1992. 


10. இராசாராம்‌, சு., - சங்க இலக்கியத்தில்‌ நடைமுறை 
வாழ்க்கை 
காரைக்குடி: அழகப்பா பல்கலைக்கழகம்‌, 
2007. 


193 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


2. 


இளங்குமரன்‌, இரா., 


ஜகந்நாதன்‌, கி.வா., 


ஜெகதீசன்‌, இரா., 


ஜெயா, வ., 


கந்தசாமி, ந.சோ., 


கருணாநிதி, மு., 


மேற்படி 


மேற்படி 


கஸ்தூரி 2 இரா., 


கிருஷ்ணன்‌, ப., 


உவமைவழி அறநெறிவிளக்கம்‌ 
(சங்க இலக்கியங்கள்‌) 
சென்னை: தமிழ்மண்‌ பதிப்பகம்‌ 
2013 


சங்கநூற்‌ காட்சிகள்‌ (பாகம்‌ 1) 
சென்னை: கலாநிலையம்‌ 
2007. 


நற்றிணை ஆய்வுக்கோவை தொகுதி 2 
மதுரை: சங்க இலக்கிய ஆய்வு மையம்‌ 
2005. 


சங்கப்‌ பெண்பாற்‌ புலவர்களின்‌ 

மொழியும்‌ கருத்தும்‌ 

சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
2003. 


தமிழிலக்கியச்‌ செல்வம்‌ தொகுதி 2 
சிதம்பரம்‌: மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌ 
2003. 


சங்கத்தமிழ்‌ 
சென்னை : தமிழ்க்கனி பதிப்பகம்‌ 
1987. 


குறளோவியம்‌ 
சென்னை: பாரதி பதிப்பகம்‌, 
2011. 


சங்கத்தமிழ்‌ 

சென்னை: ராக்‌.'.போர்ட்‌ பப்ளிகேஷன்ஸ்‌ 
லிமிடெட்‌ 

1987. 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌ நிலையாமை 
தொகுதி 2 

சென்னை: ஞாயிறு வெளியீடு 

1999. 


திருக்குறள்‌ பொருளடைவு 
சென்னை : இளந்தமிழர்‌ பதிப்பகம்‌ 
2000 


194 


21: 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


குமரன்‌, கோ., 


குருநாதன்‌, இராம., 


கோவிந்தன்‌, த., 


சக்திவேல்‌, சு., 
சண்முகம்‌, இராம., 


சஞ்சீவி, ந., 


எழிலூசி பாலசுப்பிரமணியன்‌ 
ப.ஆ.) 


சசிவல்லி, வி.சி. 


மேற்படி 


சண்முகம்‌, செ.வை., 


சண்முகம்‌ பிள்ளை, மு., 


தமிம்‌ இலக்கணம்‌ 
சென்னை: சந்தியா பதிப்பகம்‌ 
2007. 


குறிஞ்சிவளம்‌ 
சென்னை: வெற்றிமங்கை வெளியீட்டகம்‌ 


1998. 


சங்க இலக்கியம்‌ முல்லை 
சென்னை: வித்தியாகார்த்திகா வெளியீடு 
2006. 


சங்க இலக்கியத்தில்‌ வரைவு கடாவுதலும்‌ 
அறத்தொடுநிற்றலும்‌, 

மதுரை: சரவணாபதிப்பகம்‌ 

1998. 


சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணை 
சென்னை: கழக வெளியீடு 
1973. 


செவ்வியல்‌ இலக்கிய அடை 
வகைதொகைக்‌ களஞ்சியம்‌ 
சென்னை : காவ்யா பதிப்பகம்‌ 
2016. 


தமிழர்‌ திருமணம்‌ 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
1985. 


முல்லை 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
1985. 


இலக்கியமும்‌ மொழி அமைப்பும்‌ 
சென்னை: நியூ செஞ்சுரிபுக்‌ ஹவுஸ்‌ 
2002. 


சங்கத்தமிழர்‌ வாழ்வியல்‌ 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
1997. 


195 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37 


38. 


30. 


40. 


சண்முகம்‌ பிள்ளை, மு., 


சுந்தரமூர்த்தி, இ., (ப.ஆ.) 


சந்திரசேகரன்‌, இரா., (ப.ஆ.) 


சந்திரசேகரன்‌, கா.பெ., 


சரளா இராசகோபாலன்‌ 


மேற்படி 


மேற்படி 


சாத்தையா, வை., 


சாமிநாதையர்‌, உ.வே., ப.ஆ.) 


சாரங்கபாணிசாமி, இரா., 
சாமிநாதன்‌, த., 


சிதம்பரனார்‌, சாமி., 


திவாகர நிகண்டு 
சென்னை: சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
1993. 


சங்க இலக்கியம்‌ பன்முகப்பார்வை 


கோயம்புத்தூர்‌: மகாகவி பாரதியார்‌ நூலகம்‌ 


2001. 


சங்கத்தமிழ்‌ இன்பம்‌ 
சென்னை: சேகர்‌ பதிப்பகம்‌ 
2006. 


சங்கஇலக்கியம்‌ (கட்டுரைகள்‌) 
சென்னை: எளிப்‌ பதிப்பகம்‌ 
2002. 


சங்கஇலக்கியத்தில்‌ தோழி 
சென்னை : ஒளிப்பதிப்பகம்‌ 
1986. 


சங்க இலக்கியம்‌ (அகம்‌) 
சென்னை: எளிப்பதிப்பகம்‌ 
1988. 


சங்க இலக்கியத்தில்‌ அம்பலும்‌ அலரும்‌ 
திருச்சி: வைஜெயந்தி பதிப்பகம்‌ 
2000. 


குறுந்தொகை 

மூலமும்‌ உரையும்‌ 

சென்னை : டாக்டர்‌ உ.வே.சா. 
நூல்‌ நிலையம்‌ 

2009. 


சங்க இலக்கிய மேற்கோள்கள்‌ 
சிதம்பரம்‌: மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌ 
2008. 


பட்டினப்பாலை 
சென்னை: அன்னை அஞ்சுகம்‌ பதிப்பகம்‌ 
2006. 


196 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


சிவகாமி,ச., 


சிவஞானம்‌, ௧., 


சிவத்தம்பி, கா., சிவகாமி, ச., 


குருநாதன்‌ இராம., 


சிவராசன்,து., 


சின்னசாமி, தே.ப., 


சீனிநைனா முகம்மது, 


மேற்படி 


சீனிவாசன்‌, இர., 


சீனிவாசன்‌, ச.பொ., 


சீனிவாசன்‌, ரா., (ப.ஆ.) 


சங்கத்‌ தமிழியல்‌ 
சென்னை : மாதவி பதிப்பகம்‌ 
1999. 


பழந்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
சென்னை: நக்கீரன்‌ பதிப்பகம்‌ 
2011. 


உலகத்‌ தமிழிலக்கிய வரலாறு 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
2005. 


சங்க இலக்கிய வாழ்வியல்‌ 
வேலூர்‌: சிவம்‌ பதிப்பகம்‌ 
2000. 


சங்கப்பாடல்களில்‌ அங்க இலக்கணம்‌ 
சென்னை: மணிமேகலைப்‌ பிரசுரம்‌ 
1999. 


புதிய தமிழ்ப்‌ புணர்ச்சி விதிகள்‌ 
திருச்சி: அடையாளம்‌ பதிப்பகம்‌ 
2011. 


நல்ல தமிழ்‌ இலக்கணம்‌ 
திருச்சி: அடையாளம்‌ பதிப்பகம்‌ 
2013. 


சங்கஇலக்கியத்தில்‌ குடும்பம்‌ 
சென்னை: ராஜசெல்வி பதிப்பகம்‌ 
2004. 


சங்கஇலக்கியத்தில்‌ அகவுணர்வுஉயிரினப்‌ 
பயன்பாடு- நந்றிணை 

சென்னை: சேகர்‌ பதிப்பகம்‌ 

2005. 


புறநானூறு செய்யுளும்‌ செய்திகளும்‌ 
சென்னை: ௮ணியகம்‌ 
2000. 


197 


51. 


52. 


53. 


54. 


55. 


56. 


57. 


58. 


59. 


60. 


சீனிவாசன்‌, ரா., 


சுப்பிரமணியன்‌, ச.வே., 


மேற்படி 


மேற்படி 


சுப்பிரமணியம்‌, ந., 


சுப்புரெட்டியார்‌, ந., 


மேற்படி 


சுமதி கனகசபை 


சேதுப்பிள்ளை, இரா.பி., 


சோமசுந்தரனார்‌, பொ.வே., (௨.ஆ.) 


சங்க இலக்கியத்தில்‌ உவமைகள்‌ 
சென்னை : இனியகம்‌ அச்சகம்‌ 
1993. 


தமிழ்‌ இலக்கிய வகையும்‌ வடிவமும்‌ 
சென்னை: தமிழ்ப்பதிப்பகம்‌ 
1984. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
சென்னை: மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ 
1999. 


தொல்காப்பியம்‌ 
சென்னை: மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ 
2003. 


Pre - Pallavan Tamil Index 
சென்னை : சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
1990. 


அகத்திணைக்‌ கொள்கைகள்‌ பாகம்‌ 1 
சென்னை: அய்யனார்‌ பதிப்பகம்‌ 
2011. 


அகத்திணைக்‌ கொள்கைகள்‌ பாகம்‌ 2 
சென்னை: அய்யனார்‌ பதிப்பகம்‌ 
2011. 


குறுந்தொகைகாட்டும்‌ காதல்‌ வாழ்க்கை 
சென்னை: செங்காமிர்தம்‌ பதிப்பகம்‌ 
1996. 


தமிழ்‌ இன்பம்‌ 
சென்னை: பாவைபப்ளிகேஷன்ஸ்‌ வெளியீடு 
2012. 


பத்துப்பாட்டு - நெடுநல்வாடை 
சென்னை: திருநெல்வேலி தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
2001. 


198 


61. 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


மேற்படி 


மேற்படி 


தங்கராசு, மு., 


தமிழ்ப்பிரியன்‌ 


தமிழடியான்‌, ஆரூர்‌., 


தமிழண்ணல்‌ 


மேற்படி 


மேற்படி 


பத்துப்பாட்டு - பட்டினப்பாலை 
சென்னை: திருநெல்வேலி தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
2001. 


குறுந்தொகை 
சென்னை: கழக வெளியீடு 
1961. 


சங்கஇலக்கியத்தில்‌ நிலவியல்‌ 
சென்னை: தமிழ்மலர்‌ பதிப்பகம்‌ 
2000. 


சங்க இலக்கியங்கள்‌ உணர்த்தும்‌ 
மனிதஉறவுகள்‌ 

தஞ்சாவூர்‌ : மங்கையர்க்கரசி பதிப்பகம்‌ 
2001. 


அனைவருக்கும்‌ பயன்‌ தரும்‌அடிப்படைத்‌ 
தமிழ்‌ இலக்கணம்‌ 

சென்னை: நற்பவி பிரசுரம்‌ 

2008. 


சங்ககாலப்‌ பெண்பாற்‌ புலவர்கள்‌ 
புதியபார்வை 

சேலம்‌: தேன்தமிழ்ப்‌ பதிப்பகம்‌ 
1998. 


உ லகத்தமிழிலக்கியவரலாறு 


சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 


2004. 


சங்க இலக்கிய ஒப்பீடு - இலக்கியக்‌ 
கொள்கைகள்‌ 

மதுரை : மீனாட்சி புத்தக நிலையம்‌ 
2005. 


புதியநோக்கில்‌ தமிழிலக்கிய வரலாறு 
மதுரை: மீனாட்சி புத்தக நிலையம்‌ 
2015. 


199 


70. 


71. 


72. 


13: 


74. 


75. 


76. 


77. 


78. 


மேற்படி 


தாயம்மாள்‌ அறவாணன்‌ 


மேற்படி 


திருவாசகன்‌, ஆ., (ப.ஆ) 


தேவி, ந., 


துரைசாமிப்பிள்ளை ஒளவை.சு, 
(௨.ஆ.) 


மேற்படி 


மேற்படி 


மேற்படி 


சங்க இலக்கிய ஒப்பீடு 
மதுரை: மீனாட்சி புத்தக நிலையம்‌ 
2011. 


பெண்‌ பதிவுகள்‌ 

கொடைக்கானல்‌: அன்னை தெரசா 
மகளிர்‌ கழகம்‌ 

2003. 


மகடூஉ முன்னிலை 


சென்னை: மாணவர்‌ மறுதோன்றி அச்சகம்‌ 


2011. 


பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ 
சென்னை: அருள்சுடர்‌ பதிப்பகம்‌ 
1993. 


சங்க இலக்கியத்தில்‌ மக்கட்பெயர்‌ 
அடைகள்‌ 

சென்னை: நியூ செஞ்சுரிபுக் ஹவுஸ்‌ 
2010. 


ஐங்குறுநூறு : முதல்‌ தொகுதி 
(மருதம்‌, நெய்தல்‌) 
அண்ணாமலை நகர்‌ : 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
1957. 


ஐங்குறுநூறு : இரண்டாம்‌ தொகுதி 
(குறிஞ்சி, பாலை) 

அண்ணாமலை நகர்‌ : 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
1957. 


ஐங்குறுநூறு : மூன்றாம்‌ தொகுதி (முல்லை) 


அண்ணாமலை நகர்‌ : 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
1957. 


புறநானூறு (1-200) 


சென்னை: திருநெல்வேலி தென்னிந்திய 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
2002. 


200 


79. 


80. 


81. 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


மேற்படி 


இரவிக்குமார்‌, துரை., 


நச்சினார்க்கினியர்‌ (௨.ஆ.) 


நாராயண வேலுப்பிள்ளை, எம்‌., 


நிர்மலா, இரா., 


பகவதி, கு., 


பரணன்‌, ௧., 


பரிமேலழகர்‌, (௨.ஆ.) 


பழனியப்பன்‌, ஆ. 


பாலசுப்பிரமணியன்‌, கோ., 


புறநானூறு (201- 400) 
சென்னை: திருநெல்வேலி தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
2002. 


சங்க இலக்கியத்தில்‌ மக்கட்பெயர்‌ 
சென்னை: காவ்யா பதிப்பகம்‌ 


2013. 

கலித்தொகை 

சென்னை : கழக வெளியீடு 
1962. 


உரைநடைத்‌ தமிழில்‌ 

சங்க இலக்கியம்‌ எட்டுத்தொகை 
சென்னை: நர்மதா பதிப்பகம்‌ 
2000. 


தமிழிலக்கியத்தில்‌ மூப்பும்‌ இறப்பும்‌ 
சென்னை: விழிச்சுடர்‌ பதிப்பகம்‌ 
1999. 


தமிழர்‌ ஆடைகள்‌ 
சென்னை:உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
2003. 


தமிழ்‌ ஐந்திணை இன்பியல்‌ முந்நூறு 
திருச்சி: தமிழருவிப்‌ பதிப்பகம்‌ 
2008. 


திருக்குறள்‌ 

சென்னை: சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 

2007. 


பழந்தமிழ்‌ இலக்கியம்‌ ஓர்‌ ஆய்வு 
சென்னை : நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ 
2001. 


சங்க இலக்கியத்தில்‌ இயற்கைக்‌ குறியீடு 
திருச்சி: அடையாளம்‌ பதிப்பகம்‌ 
2015. 


201 


89. 


90. 


91. 


92. 


93. 


94, 


95. 


96. 


97. 


98. 


99. 


பாலசுப்பிரமணியன்‌, சி., 


பாஸ்கரன்‌, ஈ.கோ., 


பிங்கல முனிவர்‌ 


பூங்குன்றன்‌, த., (ப.ஆ) 


மேற்படி 


மேற்படி 


நூராயணசாமி ஹர்‌, பின்னத்தூர்‌ ௮, 


(௨.ஆ.) 


புரட்சிதாசன்‌ 


புலியூர்க்கேசிகன்‌ 


பெரியண்ணன்‌, கோ., 


பொற்கோ 


சங்க இலக்கியம்‌ சில பார்வைகள்‌ 
சென்னை : பாரி நிலையம்‌ 
1989. 


அகப்பொருள்‌ பாடல்களில்‌ தோழி 
கோவை : திருமனை பதிப்பகம்‌ 
1979. 


பிங்கலம்‌ 
சென்னை: கழகவெளியீடு 
1973. 


பாண்டிச்சேரி சொல்லடைவு (௮ - ஜை) 
பாண்டிச்சேரி : பிரெஞ்சு இந்தியக்‌ கழகம்‌ 
1967. 


பாண்டிச்சேரி சொல்லடைவு (ச - தெளி) 
பாண்டிச்சேரி : பிரெஞ்சு இந்தியக்‌ கழகம்‌ 
1968. 


பாண்டிச்சேரி சொல்லடைவு ௫ -ன) 
பாண்டிச்சேரி : பிரெஞ்சு இந்தியக்‌ கழகம்‌ 
1970. 


நற்றிணை நானூறு 
சென்னை : கழக வெளியீடு 
1962. 


மருதம்‌, நெய்தல்‌ 
சென்னை: பாண்டியன்‌ பாசறை பதிப்பகம்‌ 
2004. 


ஜந்திணை வளம்‌ 
சென்னை: ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌ 
1991. 


செம்மொழி இலக்கியங்கள்‌ பாகம்‌ 1 
சென்னை: அம்சா பதிப்பகம்‌ 
2013. 


இலக்கணக்‌ கலைக்களஞ்சியம்‌ 
சென்னை: பூம்பொழில்‌ வெளியீடு 
1997. 


202 


100. 


101. 


102. 


103. 


104. 


105. 


106. 


107. 


108. 


109. 


மங்கையர்க்கரசி, கு., 


மேற்படி 


மணவாளன்‌, ௮.௮., 


மேற்படி 


மேற்படி 


மணியன்‌, இரா., 


வேங்கடசாமி, மயிலை சீனி., 


மாணிக்கனார்‌, வ.சுப., 


மாதையன்‌, பெ., (தொ.ஆ.) 


முருகையன்‌, மு, அறவேந்தன்‌, இரா. 
தமிழ்வேவலு, சு., (ப.ஆ.) 


அக இலக்கியக்‌ கோட்பாடுகள்‌ 
சென்னை: கலைச்செல்வி பதிப்பகம்‌ 
1999. 


திருக்குறள்‌ திறவுகோல்‌ 
சென்னை: புத்தா பப்ளிகேஷன்ஸ்‌ 
2006. 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இலக்கியக்‌ 
கோட்பாடுகள்‌ 

சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
2010. 


இலக்கிய ஒப்பாய்வு சங்க இலக்கியம்‌ 
சென்னை: நியூ செஞ்சுரிபுக் ஹவுஸ்‌ 
2009. 


உலகத்‌ தமிழிலக்கிய வரலாறு 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
2006. 


கலித்தொகை காட்டும்‌ பாலைத்‌ தமிழும்‌ 
குறிஞ்சித்‌ தமிழும்‌ 

சென்னை: கவின்மதி பதிப்பகம்‌ 

2007. 


குறுந்தொகை 
சென்னை: ஜெயமணி வெளியீடுகள்‌ 
2013. 


தமிழ்க்காதல்‌ 
சென்னை: ஸ்ீந்து பதிப்பகம்‌ 
2009. 


சங்க இலக்கியச்‌ சொல்லடைவு 
தஞ்சாவூர்‌: தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
2007. 


சங்க இலக்கிய ஆய்வுகள்‌ 


சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
2002. 


203 


110. 


111. 


112. 


113. 


114. 


115. 


116. 


117. 


118. 


119. 


வசந்தா, த., 


வசந்தாள்‌, த., 


மேற்படி 


வள்ளிநாயகம்‌, தி.நெ., 


விமலானந்தன்‌, மது.ச., 


வேங்கடாசாமி நாட்டார்‌, ந.மு., 


வேங்கடாசலம்‌ பிள்ளை (உ.ஆ) 


மேற்படி 


மேற்படி 


வேலாயுதம்‌ பிள்ளை சாமி, 


வையாபுரிப்பிள்ளை, எஸ்‌., 


சங்க இலக்கியத்தில்‌ மனிதநேயம்‌ 
சென்னை: நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி) லிட்‌. 

2013. 


தமிழிலக்கியத்தில்‌ அகப்பொருள்‌ மரபுகள்‌, 
ஒரு வரலாற்றுப்‌ பார்வை 

சென்னை: சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
1990. 


்ரீநாலாயிர திவ்வியப்பிரபந்தம்‌ 
சொல்லடைவு 

சென்னை: யு.எம்‌.ஜ. வெளியீடு 
2014. 


குறுந்தொகையில்‌ மெய்ப்பாடுகள்‌ 
சென்னை: உலகத்‌ தமிழ்க்கல்வி இயக்கம்‌ 
2001. 


தமிழிலக்கிய வரலாற்றுக்‌ களஞ்சியம்‌ 
சென்னை: ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌ 
1987. 


அகநானூறு (நலத்திலக்கோவை) 
சென்னை: கழக வெளியீடு 
1944. 


அகநானூறு (மணிமிடைப்பவளம்‌) 
சென்னை: கழக வெளியீடு 
1944. 


அகநானூறு (களிற்றியானை நிரை) 
சென்னை: கழக வெளியீடு 
1962. 


திருக்குறட்‌ சொல்லடைவு 
சென்னை: மொழியரசி பதிப்பகம்‌ 
1952. 


சங்க இலக்கியம்‌ (முழுவதும்‌) பாட்டும்‌ 
தொகையும்‌ (முதல்‌ தொகுதி) 
சென்னை: முல்லைநிலையம்‌ 

2005. 


204 


அகராதி மற்றும்‌ களஞ்சியம்‌ 


1. 


10. 


11. 


அமிர்தலிங்கம்‌, சு., 


அருணாசலம்‌, ப., ப.ஆ.) 


இராசேந்திரன்‌, இ.ஆ.ப., 


இராபர்ட்‌ சத்திய ஜோசப்‌, தா., 


உதகை பொன்னழகன்‌ 


கந்தையா, ந.சி., 


சாரங்கபாணி, இரா., 


செல்வராசு, வீ., 


மாதையன்‌, பெ,., 


கண்ணப்ப முதலியார்‌ 
வித்துவான்‌ பாலூர்‌ 


Thomas Lehmann and 
Thomas Malten (Editors) 


சங்க இலக்கியக்‌ களஞ்சியம்‌ 
சென்னை: ஒளி௮ச்சுப்‌ பதிப்பகம்‌ 
2000. 


சங்க இலக்கியப்‌ பொருட்‌ களஞ்சியம்‌ 
தொகுதி மூன்று (ச - தோ) 
தஞ்சாவூர்‌: தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
1998. 


செந்தமிழ்ச்சொற்‌ பிறப்பியல்‌ பேரகரமுதலி 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
2007. 


பெருஞ்சொல்லகராதி 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
1999. 


பெண்பாக்‌ களஞ்சியம்‌ 
சென்னை: கங்கை புத்தக நிலையம்‌ 
1996. 


செந்தமிழ்‌ அகராதி 
சென்னை: உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
1999. 


சங்க இலக்கியப்‌ பொருட்‌ களஞ்சியம்‌ 
தொகுதி 1 (௮-ஒள) 

தஞ்சாவூர்‌: தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
சிவகாமி அச்சகம்‌ 

1986. 


தமிழ்ச்‌ சொற்றொடர்‌ ௮கராதி 
சிதம்பரம்‌: மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌ 
2003. 


பெருஞ்சொல்லகராதி 
தஞ்சாவூர்‌: தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ 
2002. 


தமிழ்‌ இலக்கிய அகராதி 
மதுரை: 
2010. 


A WORD INDEX FOR 
CANKAM LITERATURE 
Institute of Asian Studies 
Madras 

1993. 


205 


சங்க அ௮கஇலக்கியங்களில்‌ 
மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு 


சென்னைப்‌ பல்கலைக்கழகத்திந்கு 
முனைவர்‌ (பிஎச்‌.டி. பட்டப்பேற்றிந்காக 
அளிக்கப்படும்‌ ஆய்வேடு 


ஆய்வாளர்‌ 


ம. கவிதா 


மேற்பார்வையாளர்‌ 
முனைவர்‌ த. வசந்தாள்‌ 
எம்‌.ஏ.,(தமிழ்‌), எம்‌.ஏ.,(ஜே.எம்‌.சி.), எம்‌..'.பில்‌., பிஎச்‌.டி., 
(மேனாள்‌) இணைப்பேராசிரியர்‌ 
தமிழ்த்துறை 
எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி (தன்னாட்சி) 
சென்னை - 600 008. 


தமிழ்த்துறை 
எதிராஜ்‌ மகளிர்‌ கல்லூரி (தன்னாட்சி) 
சென்னை - 600 008 


செப்டம்பர்‌ - 2017 


இயல்‌ - ஏழு 
நிறைவுரை 
சங்க அகஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு என்னும்‌ 
இவ்வாய்வின்‌ மூலம்‌ பெறப்பட்ட முடிவுகள்‌: 
உ அகமாந்தர்‌ கூற்றில்‌ பயின்று வரும்‌ அகஇலக்கியத்திற்கான அடைகளுள்‌ சில: 
உ காமம்‌ பந்றிய அடை - கண்‌ தர வந்த காமஒள்ளெரி 
உ ஒப்பனை சார்ந்த அடை - நறுந்தண்தகரம்‌ 
உ குழுஉப்பெயர்‌ - ஆயத்தோர்‌ 
உ மகளிர்‌ தன்மையைச்‌ சுட்டூும்‌ அடை - அல்வாய்‌ பெண்டிர்‌ 
உ தொழில்சார்‌ அடை - பசை கொல்‌ புலைத்தி 
உ வரலாற்றைச்‌ சுட்டும்‌ பெயர்‌ - ஆதிமந்தி 
உ ஊர்ப்பெயர்‌ சார்ந்த அடை - தொண்டி அன்ன இவள்‌ நலனே 
உ விளிப்பெயர்கள்‌ - எல்ல, ஏடி 
உ உளவியல்‌ நோக்கிற்குரிய அடை - அறன்‌ இல்‌ அன்னை 
உ அகஇலக்கிய அடையாள அடை - இரண்டறி கள்வி 
உ பசலைபாய்திருநுதல்‌ தலைவன்‌ பிரிவையும்‌ கவின்பெறு சுடர்நுதல்‌ தலைவன்‌ 
வரவையும்‌ காட்டும்‌ அடையாள அடைகளாகும்‌. 
* நுதல்‌, முலை இரு உறுப்புகளின்‌ பெயர்களுடன்‌ குவவு என்னும்‌ ஒரே அடை 
பயின்று வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 
* அடைவழி தலைவிக்குரிய நிலத்தையும்‌ பாடலுக்குரிய திணையையும்‌ அறிய 
முடிகின்றது. 
உ குறமகள்‌ - குறிஞ்சி 
உ ஆய்மகள்‌ - முல்லை 
உ கழனி ஊரன்‌ மகள்‌ - மருதம்‌ 
உ பரதவர்‌ மகள்‌ - நெய்தல்‌ 


உ எயினர்‌ மகள்‌ - பாலை 


187 


மகளிரின்‌ பெயர்களோடு வரும்‌ அடைகள்‌ மகளிரின்‌ தோற்றம்‌, இயல்பு, 
அணிகலன்‌, ஒப்பனை, தொழில்‌, வாழும்‌ இடம்‌ என்று அக்கால 
நாகரீகத்தையும்‌ பண்பாட்டையும்‌ எடுத்துக்காட்டுகின்றன. 
வாலிழை மகளிர்‌, தேம்பாய்‌ மராஅம்‌ கமழும்‌ கூந்தல்‌ என்னும்‌ அடைகள்‌ 
தலைவி, பரத்தை இருவருக்கும்‌ பொதுவாய்‌ அமைந்திருக்கின்றன. 
அரிவை என்னும்‌ ஒரு பெயருக்குப்‌ பல்வேறு அடைகள்‌ பயின்று வந்துள்ளன. 
காட்டு: 
உ ஆய்தொடி அரிவை 
உஒல்கு இயல்‌ அரிவை 
உ சில்மொழி அரிவை 
உ கூர்‌எயிறந்று அரிவை 
குறுமகள்‌, கொடிச்சி, மகளிர்‌, பெண்டிர்‌ போன்ற பெயர்களுக்கும்‌ வெவ்வேறு 
அடைகள்‌ கூறப்பட்டூள்ளன. இவை புலவர்களின்‌ கவித்திறத்தை 
வெளிப்படுத்துகின்றன. 
கூந்தல்‌ கொடிச்சி என்னும்‌ ஓரடையும்‌ உள்ளது. 
அமிழ்தம்‌ ஊறும்‌ செவ்லாய்‌ கமழ்‌ அகில்‌ 
ஆரம்நாநும்‌ அறல்போல்‌ ௯ந்தல்‌ 
பெர்அமர்‌ மழைக்கண்‌ கொடிச்சி (குறுந்‌.286:1-3) 
என்னும்‌ தொடர்‌ அடையும்‌ கொடிச்சிக்கு உள்ளது. 
கலிமயில்‌ கலாவத்தன்ன இவள்‌ ஒலிமென்‌ ௯ந்தல்‌ என்னும்‌ அடைத்தொடர்‌ 
கபிலர்‌, பரணர்‌ ஆகிய இரு புலவர்களின்‌ பாடல்களில்‌ பயின்று வருகின்றன. 
சுட்டூப்பெயர்களில்‌ அவள்‌, இவள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. உ” கர ஈறு 
சுட்டூப்பெயர்‌ இடம்‌ பெறவில்லை. 
எல்ல, ஏடி என்பவை மகளிரை விளிக்கும்‌ விளிச்சொற்களாக அமைகின்றன. 
அயலிலாட்டி, இகலாட்டி, ஏதிலாட்டி போன்ற சொற்கள்‌ சங்க 


இலக்கியத்திற்குரிய சிறப்பு விகுதி பெற்ற மகளிர்‌ பெயர்களாகும்‌. 


188 


இகர விகுதி பெற்ற உறைவி, ஆட்டி என்னும்‌ உருபு பெற்ற அயலிலாட்டி 
போன்ற சொற்கள்‌ சங்க காலத்திற்கு உரிய தனிச்சொற்களாக அமைகின்றன. 
மகளிரின்‌ பெயர்களில்‌ வரலாற்றுப்பெயர்களும்‌ தெய்வப்பெயர்களும்‌ இடம்‌ 
பெற்றிருப்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 

ஞாய்‌, ஞாயர்‌ ஆகிய சொற்கள்‌ தாய்‌ - தாயரின்‌ முதந்போலியாக 
அமைகின்றன. 

பிறஈள்‌ என்னும்‌ மகளிரைக்‌ குறிக்கும்‌ ஒற்றைச்‌ சொல்‌ சங்க ௮௧ 
இலக்கியத்தில்‌ தலைவி, பரத்தை மட்டுமல்லாது தலைவனின்‌ தாயையும்‌ 
குறிக்கின்றது. 

புதுவோர்‌, தகுவி, கொண்டி, ஏதில்மாக்கள்‌ ஆகிய சொந்கள்‌ பரத்தையைக்‌ 
குறிக்கும்‌ பல சொல்லாகும்‌. 

பாவை என்னும்‌ ஒரு சொல்‌ பெண்‌, கண்ணாடியில்‌ தெரியும்‌ பாவை (உருவம்‌), 
ஓவியம்‌, கண்ணின்‌ பாவை, கொல்லிப்பாவை, பொம்மை, மணல்‌ விளையாட்டு 
ஆகிய பல பொருளைக்‌ குறிக்கும்‌. 

எட்டுத்தொகையுள்‌ உள்ள அகஜஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ சார்ந்த பெயர்களைச்‌ 
சேகரிக்கும்‌ பொழுது தோழி என்னும்‌ சொல்‌ 502 இடங்களில்‌ பயின்று 
வந்துள்ளதை அறிய முடிந்தது. 

அகஇலக்கியங்களில்‌ மகளிர்‌ பெயர்களுள்‌ தலைவி என்னும்‌ பெயர்‌ கூற்று 
எழுதுவோருடைய பயன்பாட்டில்‌ உள்ளதே தவிர சங்க அகஇலக்கியங்களில்‌ 
அதாவது சங்க எட்டுத்தொகையுள்‌ உள்ள அகப்பாடல்களுள்‌ இல்லை. 
ஐங்குறுநூற்றில்‌ ஒரு இடத்தில்‌ தலைமகள்‌ (82:1) என்னும்‌ பெயர்‌ உள்ளது. 
தோழியும்‌ தலைமகளை, தோழி என்று அழைக்கின்றாள்‌. தலைமகளும்‌ தன்‌ 
தோழியை, தோழி என விளிக்கின்றாள்‌. இவ்வாறு தோழி என்னும்‌ மகளிர்‌ 
பெயர்‌ தலைமகளுக்கும்‌ தலைமகளின்‌ தோழிக்கும்‌ உள்ள பொதுப்பெயராக 


அகப்பாடல்களுள்‌ பயின்று வந்துள்ளது. 


189 


இகுளை என்னும்‌ சொல்‌ 15 இடங்களில்‌ வருகின்றது. ஆயம்‌ என்னும்‌ சொல்‌ 
70 இடங்களில்‌ வருகின்றது. இப்பெயர்களில்‌ விகுதியைக்‌ கொண்டு தலைவி 
மற்றும்‌ தோழிக்கும்‌ இடையே ஆன உறவு சங்க அகஇலக்கியங்களில்‌ 
முதன்மைப்படுத்தப்பட்டிருப்பதை அறிகின்றோம்‌. 

அன்னை மற்றும்‌ செவிலிக்கு இடையேயான உறவுகள்‌ மிகுதியாக இடம்‌ 
பெற்றிருப்பதை அகப்பாடல்களில்‌ காணப்படும்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ 
உணர்த்துகின்றன. 

தலைவனுக்குப்‌ பரத்தையர்‌ தொடர்பு இருப்பதை அகப்பாடல்களில்‌ வரும்‌ 
பரத்தையர்‌ பெயர்கள்‌ குறிப்பிடுகின்றன. 

ஒரு சில இடங்களில்‌ தலைவன்‌, தமையன்‌, குலமக்கள்‌ பெயர்களோடு மகளிர்‌ 
பெயர்கள்‌ அமைந்து வருகின்றன. இவை சமுதாயத்தில்‌ காணப்படும்‌ 
உறவுநிலையைப்‌ பெயர்களினாலேயே புலவர்கள்‌ வெளிப்படுத்துவதைக்‌ 
காட்டுகின்றன. 

மகளிரின்‌ பெயர்கள்‌ வழியாகவே இயன்ற அளவு சமுதாயச்‌ செய்திகளைத்‌ 
திறம்பட எடுத்துச்‌ சொல்லும்‌ புலவர்களின்‌ ஆற்றல்‌ இவற்றில்‌ 
வெளிப்படுகின்றது. 

புலவர்களின்‌ கவித்திறனையும்‌ சொல்லாற்றலையும்‌ இப்பெயர்களும்‌ 
அடைச்சொந்களும்‌ உணர்த்துகின்றன. 

மகளிர்‌ பெயர்கள்‌ சார்ந்த சொல்லடைவு சங்கப்‌ புலவர்களைக்‌ கவி 
அரசர்களாக இயற்கைக்‌ கவிஞர்களாகவும்‌ அடைவேந்தர்களாகவும்‌ 
அடையாளப்‌ படுத்துகின்றது. மொத்தத்தில்‌ சங்க இலக்கியங்கள்‌ அடைகளின்‌ 
களஞ்சியம்‌ ஆகும்‌. 

இச்சொல்லடைவு அகராதித்துறைக்கும்‌ புதிய சொல்லாக்கத்திற்கும்‌ மொழி 
வரலாறு, சொற்பொருள்‌ ஆய்வு போன்றவற்றிற்குத்‌ துணை செய்யும்‌. 
இத்தன்மைத்தான சொல்லடைவுகள்‌ இணையதளத்தில்‌ பதிவேற்றம்‌ 


செய்யப்பட்டு தமிழுலகம்‌ பயன்‌ பெற வேண்டும்‌ 


190 


நோக்கு நூல்கள்‌ ஆய்வுலகிற்கு வழிகாட்டியாகும்‌. எனவே மகளிர்‌ பெயர்கள்‌ 
சொற்பொருள்‌ அடைவுகள்‌ ஒவ்வொரு சங்க நூலுக்கும்‌ தனித்தனியாகவும்‌ 


தொகுப்பாகவும்‌ செய்யப்பட வேண்டும்‌. 


பிற தமிழ்‌ இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ மகளிர்‌ பெயர்கள்‌, மகளிர்‌ 
வருணனைகள்‌ எவ்வாறு வந்துள்ளன என்பதை அடைவின்‌ வழி விளக்கி 
மேலாய்வுக்‌ களங்களில்‌ ஆய்வு நிகழ்த்தப்பட வேண்டும்‌. இத்தன்மைத்தான 
ஆய்வு வரலாற்று நோக்கில்‌ மகளிர்‌ பெயர்கள்‌ பற்றிய ஆய்வுக்கு அடித்தளம்‌ 


அமைக்கும்‌. 


191 


